நமக்கு மிகவும்‌ அருமையான யாராவது ஒருவர்‌ மரிக்கும்போது, 
அவர்களது அடக்க ஆராதனையல்‌ கண்ணீர்‌ விட்டு அழுது வருந்துவது 
எவ்விதத்திலும்‌ தவறல்ல என்பதை இயேசு காட்டினார்‌. அது நமது 








விசுவாசம்‌ பலவீனமாக இருக்கிறது என்பதைக்‌ காட்டாமல்‌ மரித்துப்போன 
அந்த நபரை நாம்‌ எவ்வளவாக நேசித்தோம்‌ என்பதையும்‌ அவரது பிரிவு 
நம்மை அதிகமாக வருத்துகிறது என்பதையும்தான்‌ வெளிப்படுத்துகிறது. 
லாசருவின்‌ கல்லறையின்‌ முன்‌ நின்று இயேசுவானவர்‌ கண்ணீர்‌ விட்டபோது 
இதைத்‌ தான்‌ நமக்குக்‌ காண்பித்தார்‌. 














தாவீது தனது பிள்ளையை இழந்தபோது, “இனி நான்தான்‌ 
அவனிடத்திற்குப்‌ போவேனே அல்லாமல்‌ அவன்‌ என்னிடத்திற்குத்‌ திரும்பி 





வரப்போவதில்லை”, என்று சொல்லி புலம்பினான்‌ 11 சாமுவேல்‌ 12 : 23). 
நாம்தான்‌ மரித்தவர்களிடத்திற்குச்‌ செல்லுவோம்‌ அவர்கள்‌ இனி, 
நம்மிடத்திற்குத்‌ திரும்பி வரப்போவதில்லை என்று நாம்‌ நன்றாக 
அறிந்திருக்கிறோம்‌. அந்தத்‌ துக்கத்தினால்தான்‌ நாம்‌ புலம்பி அழுகிறோம்‌; 
நம்பிக்கை அற்றவர்களைப்‌ போல மறுபடியும்‌ அந்த நபரை சந்திக்கப்‌ 








போவதில்லை என்ற அவநம்பிக்கையினால்‌ நாம்‌ அழுகிறதில்லை (1 தெச. 








4:13; மத்‌ 5 : 4) “துயரப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌” என இயேசுவானவர்‌ 











போதித்தார்‌; நமது துக்கத்தை நாம்‌ அடக்கி வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
அல்லது மறைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அழுகிறது ஓர்‌ 
ஆசீர்வாதமான காரியம்‌. ஏனெனில்‌ மனம்‌ விட்டு அழுத பின்பு ஓர்‌ ஆறுதல்‌ 








உண்டாகும்‌. நாம்‌ அழுகிறபோதெல்லாம்‌ அதற்கு ஓர்‌ நியாயமான காரணம்‌ 
இருக்க வேண்டுமென இயேசுவானவர்‌ காண்பித்தார்‌. 


தனிப்பட்டதும்‌ ஆவிக்குரியதுமான அப்பியாசம்‌ 


லாசரு உயிரோடெழுப்பப்பட்ட அற்புதம்தான்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
அதிமுக்கியமானதும்‌ நமது கருத்தைக்‌ கவருவதுமான காரியமாகும்‌. 





இயேசுவானவர்‌ தம்மை யாரென்று விளக்குகின்ற ஓர்‌ மாபெரும்‌ சத்தியத்தை 





இங்கு “நானே” என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார்‌. மரணத்தின்‌ மேல்‌ 
தமக்கு ஜெயம்‌ உண்டு என்பதையும்‌, நாம்‌ யாவரும்‌ தேடிக்கொண்டிருக்கிற 
ஜீவன்‌ அவரே என்பதையும்‌ நமக்கு விளக்கிக்‌ காண்பிப்பதற்காகவே 








லாசருவை அவர்‌ உயிரோடே எழுப்பினார்‌. அவர்‌ தாமே உயிர்த்தெழுதலும்‌ 
ஜீவனுமாக இருக்கிறார்‌ என்பதை நிரூபிப்பதற்கும்‌ ஸ்திரப்படுத்துவதற்குமே 
இயேசுவானவர்‌ அந்த மாபெரும்‌ அற்புதத்தைச்‌ செய்து காட்டினார்‌. 











23 


நாம்‌ அவரை விசுவாசித்து, அவரரோடு உறவு கொண்டு 
வாழ்வோமானால்‌ நாம்‌ உண்மையில்‌ மரிப்பதே இல்லை என்பதே நமது 
தனிப்பட்ட அப்பியாசமாகும்‌. நமது மரணமானது, நாம்‌ பெறப்போகும்‌ 
நித்திய ஜீவ வாழ்வுக்கு ஓர்‌ துவக்கமாகத்தான்‌ இருக்கும்‌. நமது அடக்க 
ஆராதனை, நாம்‌ அடையப்‌ போகின்ற பரலோக வாழ்வுக்கு ஓர்‌ 








துவக்கவிழாவாக இருக்கும்‌. நமது வாழ்வில்‌ கடைசி முறையாக, நல்ல 
மேய்ப்பனாகிய இயேசு பிரவேசித்து, மரணத்தில்‌ நம்மை இளைப்பாறச்‌ 
செய்து, புல்லுள்ள இடங்களிலும்‌ அம்ர்ந்த தண்ணீர்கள்‌ அண்டையிலும்‌ 





நாம்‌ என்றென்றும்‌ தங்கியிருக்கும்படி நம்மை நடத்திச்‌ சென்று நமது 
பாத்திரம்‌ நிரம்பி வழிகின்ற ஓர்‌ அற்புதமான வாழ்வுக்கு யுக யுகமாக நம்மை 
அழைத்துச்‌ செல்லுகின்ற நிகழ்ச்சிதான்‌ மரணமாகும்‌ 











(சங்கீதம்‌ 23). 


உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையைக்‌ குறித்தும்‌ அதன்‌ ஆற்றலைலைக்‌ 
குறித்தும்‌ இதுவரை நாம்‌ படித்தறிந்தவற்றை சுருக்கிக்‌ கூறுவோமானால்‌, 
மீண்டும்‌ நமது பழைய மூன்று வினாக்களையும்‌ நினைவுக்குக்‌ கொண்டு 





வரவேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. இயேசு யார்‌? அவரே உயிர்த்தெழுதல்‌ 
- மரணத்தின்‌ மேல்‌ ஜெயம்‌ கொண்டவர்‌ - அவரே ஜீவன்‌. தீர்க்க முடியாத 
பிரச்சனைகளாகிய நோயும்‌ மரணமும்‌ ஏற்படும்போது அவரே 





அவைகளுக்கு பரிகாரமாகவும்‌ தீர்வாகவும்‌ இருக்கின்றார்‌ என்பதே அதன்‌ 
பொருளாகும்‌. 
விசுவாசம்‌ என்றால்‌ என்ன? இயேசுவோடு நாம்‌ கொண்டுள்ள சரியான 


உறவின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ அவருக்கு அளிக்கும்‌ மறுமொழி தான்‌ 





விசுவாசமாகும்‌. மரியாளுடைய மறுமொழி விசுவாசத்திற்கு ஓர்‌ சரியான 





மாதிரியாகக்‌ காணப்படுகிறது. நமது பிரச்சனைகளிலிருந்து அவர்‌ நம்மைக்‌ 





காப்பற்ற வேண்டும்‌ என நாம்‌ எதிர்பார்த்து அவருக்காகக்‌ 
காத்திருக்கும்போது, அவர்‌ தம்மை வெளிப்படுத்தாமல்‌ போனாலும்‌ கூட, 
அவர்‌ ஏதோ ஒரு காரணத்திற்காகவே தாமதிக்கிறார்‌ என்று நாம்‌ 
கொண்டிருக்கிற ஓர்‌ அசைக்க முடியாத நம்பிக்கையே விசுவாசமாகும்‌. 





உயிர்த்தெழுந்தவரும்‌ உயிரோடிருக்கிறவருமாகிய நமது ஆண்டவரோடு 





நாம்‌ நெருங்கிய உறவும்‌ ஐக்கியமும்‌ கொண்டிருக்கும்போது, நமது 








எண்ணங்களும்‌ வழிகளும்‌ அவருடைய எண்ணங்களுக்கும்‌ வழிகளுக்கும்‌ 
ஏற்றதாக மாறிவிடும்‌. 
24 


இவ்வுலக அற்ப வாழ்வைக்‌ காட்டிலும்‌ அழிவற்ற நித்திய வாழ்வில்‌ 
அவர்‌ அதிக அக்கறை உள்ளவராக இருந்து நம்மை அந்தப்‌ பரலோக 
பாக்கியத்தை அடையச்‌ செய்வதற்காகவே இச்சரீர அழிவிலிருந்து நம்மைக்‌ 
காப்பாற்றாமல்‌ விட்டுவிடுகிறார்‌ என அப்பொழுது நாம்‌ அறிந்து 
கொள்ளுவோம்‌. 








நாம்‌ மிகவும்‌ அதிகமாக நேசிக்கிற ஒருவருடைய நோயும்‌ மரணமும்‌ 





நம்மால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியாத ஓர்‌ காரியம்‌ என்பதை மார்த்தாளின்‌ 
மறுமொழியிலிருந்து வெளிப்படுவதைக்‌ காண்கிறோம்‌. அதுதான்‌ 
அவளுடைய உண்மையான விசுவாசத்தின்‌ அளவு. தனது சகோதரனுடைய 
மரணபடுக்கையின்‌ வேளையில்‌ ஆண்டவர்‌ இயேசு வந்து அவளைச்‌ 
சுகப்படுத்தாமல்‌ போய்‌ விட்டாரே என்ற வேதனை அவளை அதிகமாக 
வாட்டியது. அவர்‌ நிச்சயமாகவே ஓர்‌ அற்புதத்தைச்‌ செய்து லாசருவை 
மரணத்திலிருந்து காப்பாற்றியிருக்கமுடியும்‌. ஆனால்‌ அவர்‌ அவ்வாறு 
செய்யாமல்‌ போனதால்‌ அந்த வேதனையை அவளால்‌ தாங்க முடியவில்லை. 





“இதுவரைக்கும்‌ தான்‌ என்னால்‌ விசுவாசிக்க முடியும்‌. இதற்குமேல்‌ 





நம்புவதற்கு என்னால்‌ முடியாது” என மார்த்தாள்‌ தனது உண்மையான 
விசுவாச நிலையை தனது வார்த்தைகளின்‌ மூலமாக வெளிப்படுத்துகிறாள்‌. 
யாக்கோபு எழுதின நிருபத்தில்‌ உள்ள ஒரு வாக்கியத்திற்கு நாம்‌ 
பின்வருமாறு அர்த்தம்‌ கொள்ளலாம்‌. “உள்ளத்தில்‌ உள்ளதை உள்ளபடியே 
மறைக்காமல்‌ பேசுகிற மனிதனுடைய ஜெபத்திற்கு ஆற்றல்‌ மிக்க 
அசாதாரண வல்லமை உண்டு!” (5 : 16) நமது விசுவாசம்‌ எங்கே முடிந்து, 
அவிசுவாசம்‌ எங்கே துவங்குகிறது என்பதை உண்மையுடன்‌ தேவனிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறோம்‌ அல்லவா, அதுவே சிலவேளைகளில்‌ நமது 
விசுவாசமாக மாறிவிடுகிறது. 





உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனுமாயிருக்கிற கிறிஸ்துவை நம்பி அவருக்குள்‌ 
வாழ்வதே விசுவாசமாகும்‌. விசுவாசத்தின்‌ இரு வெவ்வேறு நிலைகள்‌ 





இந்த வேத பகுதியில்‌ சொல்லப்பட்டிருப்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. 
நிலை ஒன்று : உயிர்த்தெழுந்தவரும்‌ உயிரோடிருக்கிற வருமாகிய 
கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ வைத்தல்‌. நிலை இரண்டு; அனுதினமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்தல்‌. 





யோவான்‌ சுவிசேஷத்தின்‌ இந்தச்‌ சிறந்த அத்தியாயத்தின்படி ஜீவன்‌ 
25 


என்றால்‌ என்ன? இந்தப்‌ பகலிலோ அல்லது இன்று இரவிலோ நா 


அறிந்திருப்பதே ஜீவனாகும்‌. நமது வாழ்வின்‌ மற்றொரு மாபெரு 


ம்‌ 
மரித்தாலும்‌ நமக்கு ஒரு நம்பிக்கையும்‌ சமாதானமும்‌ உண்டு என நாம்‌ 
ம்‌ 
பரிமாணமாகிய நித்திய வாழ்வுக்குள்‌ நாம்‌ பிரவேசிக்க நம்மை 








ஆயத்தப்படுத்துகிற ஓர்‌ தேர்ச்சியின்‌ நிலையே மரணமாகும்‌. கிறிஸ்துவை 
விசுவாசித்து நாம்‌ வாழ்வதால்‌, ஜீவன்‌ நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. 





நமது மாமிசம்‌ மரித்துப்‌ போனாலும்‌, இயேசுவோடு கூட என்றென்றும்‌ 
வாழ்ந்திருப்போம்‌ 





அத்தியாயம்‌ மூன்று 
“அவிசுவாசத்தின்‌ கல்லைப்‌ 
௫ ௫. [i * ௫. 22 
புரட்டித்தள்ளுங்கள்‌ 
(11 : 33 - 57 
அடுத்தபடியாக சம்பவித்தது என்ன என்று விவரிக்கின்ற மேற்கூறிய 
வேத பகுதியானது, விசுவாசத்தின்‌ மிக பொருள்‌ நயம்‌ மிக்க உருவகம்‌ 





ஒன்றை நமக்குக்‌ காண்பிக்கின்றது. லாசரு ஓர்‌ குகையில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்டிருந்தான்‌. அக்குகையின்‌ வாசலில்‌ ஒரு பெரும்‌ கல்‌ புரட்டி 
வைக்கப்பட்டிருந்தது. அந்தக்‌ குகைதான்‌ இயேசுவினால்‌ அதிகமாக 
நேசிக்கப்பட்ட மனிதனின்‌ கல்லறை. லாசருவின்‌ கல்லறையின்‌ முன்‌ வந்து 























நின்று, மார்த்தாளைப்‌ பார்த்து : “நீ விசுவாசித்தால்‌ தேவனுடைய 


ட ட . . . ட ட . . 22 
மகிமையைக்‌ காண்டாய்‌ என்று நான உனக்குச்‌ சொல்லவில்லையா? என 








யேசுவானவர்‌ கேட்டார்‌. “கல்லை எடுத்துப்‌ போடுங்கள்‌!” என அவர்‌ 
த்து 


கட்டளை கொடுத்த அந்த க்ஷணப்பொழுதுதான்‌ இந்த பதினோராம்‌ 
அதிகாரத்தில்‌ சத்தியம்‌ வெளிப்படுத்தப்பட்ட வேளையாகும்‌ (39 - 40). 








இருபத்து மூன்றாவது சிறு நூலில்‌, இந்த நற்செய்தி நூலுக்கு நான்‌ 
முன்னுரை வழங்குகையில்‌, இந்நற்செய்தி நூலில்‌ ஓர்‌ ஆழமான சத்தியம்‌ 
உண்டு என குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன்‌. நாம்‌ மிகவும்‌ அதிகமாக நேசித்த 














யாராவது ஒருவருடைய கல்லறையின்‌ அருகில்‌ நிற்கையில்‌ நமது 





அவிசுமாசமாகிய கல்லை எடுத்துப்போட வேண்டும்‌ என நாம்‌ 
அறிவுறுத்தப்படுவதே அந்த அழமான சத்தியம்‌ ஆகும்‌. கல்லறையினருகில்‌ 
நடத்தப்படுகின்ற அடக்க ஆரதனைகளில்‌ பொதுவாக வாசிக்கப்படுகின்ற 

26 








1 கொரிந்தியர்‌ 15 : 42 - 44; 1 தெசலோனிக்கெயர்‌ 4 : 13 - 18 ஆகிய 
வேத பகுதிகள்‌, ஒரு நாளில்‌ மரித்தவர்கள்‌ திரும்பவும்‌ உயிரோடே 
எழுந்திருப்பார்கள்‌. அப்பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும்‌ 
என நாம்‌ அறிந்து உயர்ந்திருக்கிற சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றன. 














திறந்த உள்ளத்தோடு எதையும்‌ மறைக்காமல்‌ வெளிப்படையாக பேசிய 





மார்த்தாளின்‌ நேர்மையை நான்‌ பாராட்டுகிறேன்‌. கல்லறையின்‌ வாசலில்‌ 





வைக்கப்பட்டிருந்தக்‌ கல்லை அவர்கள்‌ புரட்டித்‌ தள்ளச்‌ சென்றபோது, 





மார்த்தாள்‌ இயேசுவை நோக்கி “....ஆண்டவரே, இப்பொழுது நாறுமே, 
நாலுநாளாயிற்றே...” என்றாள்‌. மார்த்தாளையும்‌ அங்கு கூடியிருந்த 
மற்றவர்களையும்‌ இயேசுவானவர்‌ பார்த்து ஆச்சிரியப்பட வைக்கும்‌ 











அறைகூவலான ஓர்‌ கேள்வியைக்‌ கேட்ட பின்பு வல்லமையான ஓர்‌ 








ஜெபத்தை ஏறெடுக்கிறார்‌. அவர்‌ ஜெபிக்கையில்‌, தமது பிதாவுனுடைய 
செவிகள்‌ கேட்கவேண்டுமென்பதற்காக ஜெபிக்காமல்‌, தம்மைச்‌ சுற்றி நின்று 
கொண்டிருந்த மக்களுடைய செவிகள்‌ கேட்கத்தக்கதாக உரத்த சத்தமாக 
ஜெபித்தார்‌ (41, 42. 





பூட்டிய அறைகளுக்குள்‌ இருந்து ஜெபிக்கையில்‌, நாம்‌ மனிதர்கள்‌ 
கேட்கும்படி ஜெபிக்காமல்‌ நமது ஜெபங்களை பிதாவானவர்‌ கேட்கும்படி 





அவரிடத்தில்‌ ஜெபிக்கிறோம்‌ என இயேசுவானவர்‌ கூறினார்‌ (மத்தேயு 6:5, 
6) ஆனால்‌ இங்கு, அவர்‌ ஜெபித்தபோது அவரது ஜெபத்தில்‌ ஒரு பகுதி 
தமது பிதாவினிடத்திற்கும்‌ மற்றொரு பகுதி அவரது ஜெபத்தைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காகவும்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. நாம்‌ 
ஒரு பொது இடத்தில்‌ ஜெபிக்கும்போது அல்லது பிறரோடு சேர்ந்து 
ஜெபிக்கும்போது நமது ஜெபங்கள்‌ தேவனுக்கு நேராக 


























ஏறெடுக்கப்பட்டாலும்‌, அவைகள்‌ மற்றவர்களும்‌ நம்மோடு சேர்ந்த 
கொள்ளும்‌ விதத்தில்‌ இருக்கவேண்டும்‌ என்பதை அவர்‌ நமக்கு ஒரு முன்‌ 
மாதிரியாக செய்து காட்டினார்‌. 








கல்‌ புரட்டித்‌ தள்ளப்பட்‌। பின்பு, இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ அந்த மகா அற்புதமான ஓர்‌ செயல்‌ நடைபெறுவதைக்‌ 
காண்கிறோம்‌. இயேசுவினுடைய வல்லமை மிக்க வார்த்தைகளான 








“லாசருவே, வெளியே வா!” எனும்‌ சத்தம்‌ தொனித்தவுடனேயே 


மரித்துப்போன மனிதன்‌ உயிருடன்‌ எழுந்து வந்தான்‌. அவனது கால்களும்‌ 


27 


கைகளும்‌ துணிகளைக்‌ கொண்டு கட்டப்‌ பட்டிருந்தன. “இவனைக்‌ 
கட்டவிழ்த்துவிடுங்கள்‌, இவன்‌ நடந்து செல்லட்டும்‌!” என இயேசுவானவர்‌ 


கட்டளையிட்டார்‌ (44). 
எட்டாம்‌ அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள நமதாண்டவருடைய 


போதனையின்‌ ஆழமான பொருள்‌ இந்த இடத்திலும்‌ இணைந்து வருவதை 
சில வேத அறிஞர்கள்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌ (8:30 - 36). சில யூத 





மதத்தலைவர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்தபோது 
இயேசுவானவர்‌ அவர்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ என்‌ உபதேசத்தில்‌ 
நிலைத்திருங்கள்‌.. சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை 
விடுதலையாக்கும்‌” எனக்‌ கூறினார்‌. இயேசுவின்‌ சீஷராக மாற 
வேண்டுமென விரும்பி அவருக்குத்‌ தங்களை அர்ப்பணிக்க 
முன்வருபவர்கள்‌ முதலாவது அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு 
அவைகளில்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்று வெளிவருவதைப்‌ போன்ற ஓர்‌ 





இனிய அனுபவத்தைப்‌ பொறுவார்கள்‌. 


லாசரு உயிர்‌ பெற்று கல்லறையிலிருந்து எழுந்து வெளியே வந்தான்‌. 





ஆனாலும்‌ அவனது கைகளும்‌ கால்களும்‌ பிரேதச்‌ சீலைகளினால்‌ 
கட்டப்பட்டிருந்தன. இது மறுபிறப்பின்‌ அனுபவத்தையும்‌ உயிர்த்தெழுதலின்‌ 
வல்லமையையும்‌ சிலர்‌ பெற்றிருந்தாலும்‌ இன்னமும்‌ விடுதலையோடு 
இயங்கமுடியாமல்‌ அவர்கள்‌ கட்டப்பட்டிருக்கிறதை நமக்கு 
நினைப்பூட்டுகிறது. மறுபிறப்படைந்த தமது சீஷர்கள்‌, ஆவிக்குரிய மரணம்‌ 
மற்றும்‌ பாவத்திற்கு அடிமைத்தனம்‌ எனும்‌ “பிரேதச்‌ சீலைகளினால்‌” 








கட்டப்பட்டிருப்பதைக்‌ காண நமது ஆண்டவர்‌ இயேசு விரும்புகிறதில்லை. 





லாசரு மீண்டும்‌ உயிர்பெற்று கல்லறையைவிட்டு எழும்பி வந்தாலும்‌ 
அவனது கைகளும்‌ கால்களும்‌ கட்டப்பட்டிருந்தன எனும்‌ இந்த சத்தியம்‌ 
எனக்கு ஒரு பெரிய பொருளை விளக்கிக்‌ காண்பித்தது. இந்த நற்செய்தி 








நூலின்‌ எட்டாம்‌ அதிகாரத்தில்‌ நான்‌ ஏற்கெனவே விளக்கிக்‌ கூறியிருப்பதைப்‌ 
போலவே, பத்து ஆண்டுகளுக்கும்‌ அதிகமாக நான்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி 
வந்திருந்தாலும்‌, இயேசுவானவர்‌ தாம்‌ அளிப்பதாகக்‌ கூறின அந்த 
மெய்யான விடுதலையைப்‌ பெறாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன்‌. 








எனது தனிப்பட்ட வாழ்க்கையில்‌ “பிரேதச்‌ சீலைகள்‌” எனும்‌ பழைய 


28 


அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று ஓர்‌ புதிய சிருஷ்டியாக 
நான்‌ வாழ்வது ஓர்‌ பரவசமுட்டும்‌ இனிய அனுபவமாகும்‌. 
யூதர்களை எவ்வாறு பாதித்தது 

இயேசுவானவருடைய ஊழிய நாட்களில்‌ அவர்‌ செய்த 
அற்புதங்களைக்‌ கண்ட யூதர்களில்‌ சிலர்‌ அவரை விசுவாசிக்க 
ஆரம்பித்தனர்‌. லாசருவின்‌ கல்லறையின்‌ அருகில்‌ நின்று மரியாள்‌ கூறின 





சாட்சியையும்‌ இயேசுவானவர்‌ செய்த அற்புதத்தையும்‌ கண்ட சில யூ 


ன்‌ 
அவரை விசுவாசித்து அவரைப்‌ பின்பற்ற ஆரம்பித்தனர்‌. “அப்பொழுது 
மரியாளிடத்தில்‌ வந்திருந்து, இயேசு செய்தவைகளைக்‌ கண்டவர்களாகிய 


தர்கள்‌ 








1 


யூதர்களில்‌ அநேகர்‌ அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ உள்ளவர்களானார்கள்‌ (45 
மரியாளைக்‌ கண்டு அவளுக்கு ஆறுதல்‌ சொல்ல வந்திருந்த யூதர்கள்‌, 
ஒரு மாபரொம்‌ அற்புதமாகிய உயிர்ததெழுதலைக்‌ கண்டனர்‌. தனது 





சகோதரனுடைய நோய்‌ மற்றும்‌ மரணத்திலிருந்து அவனைக்‌ காப்பற்ற 





சரியான நேரத்தில்‌ அங்கு வராமல்‌ போனாலும்கூட, ஆண்டவருடைய 
சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரது பாததில்‌ வீழ்ந்து தனது மன 
வியாகுலத்தைக்‌ கொட்டி அழுத மரியாளைக்‌ கண்ட யூதர்கள்‌ இயேசுவை 
விசுவாசித்தனர்‌. ஆனால்‌ மார்த்தாளுக்கு ஆறுதல்‌ சொல்ல வந்த யூதர்கள்‌ 
ஏன்‌ இயேசுவை விசுவாசித்தார்கள்‌ என்று நாம்‌ எதிலும்‌ வாசிக்கவில்லை 





என்பது கவனத்தைக்‌ கவருகிறது. 


யூத மதத்தலைவர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு உண்டானது 
என்றும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. பெதஸ்தா குளத்தினருகே 
நோயுற்றுப்படுக்கையில்‌ கிடந்த மனிதனை குணமாக்கின நாள்‌ 
முதற்கொண்டு இயேசுவானவரோடு கடுமையான வாக்குவாதத்தில்‌ அவர்கள்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. இப்போது அது அதன்‌ உச்ச நிலையை அடைந்தது 
(46-57). அவர்களது சதித்திட்டதத்தை நிறைவேற்ற பரிசேயர்களால்‌ ஓர்‌ 





குழு அமைக்கப்பட்டது. இயேசுவானவர்‌ கொலை செய்யப்பட வேண்டும்‌ 











என அவர்கள்‌ முடிவுசெய்யும்‌ முன்பு, பிரதான ஆசாரியனாகிய காய்‌ 


பாவினால்‌ தீர்க்கதரிசன வார்த்தை அசாதாரணமான உரைக்கப்பட்டது. 


இயேசுவானவருடைய மகிமையான ஊழியத்தைக்‌ கண்ட திரளான 





மக்கள்‌ அவருக்குப்‌ பின்‌ செல்லுவதைத்‌ தடை செய்யாவிட்டால்‌ 


ரோமருடைய கோபத்துக்கும்‌ அழிவுக்கும்‌ தங்களுடைய தேசம்‌ ஆளாக 


29 


நேரிடும்‌ என அவன்‌ எண்ணினான்‌. இயேசுவானருக்கு மரணதண்டனை 
அளிப்பது ஒன்றே அரசியல்‌ ரீதியாக சரியாயிருக்கும்‌ என்றும்‌ அப்படிச்‌ 
செய்வது மதத்‌ தலைவர்களுக்கு ஏற்றதாயிருக்கும்‌ என்றும்‌ அவன்‌ 
பிரகடனம்‌ செய்தான்‌ (11 : 46 - 59, 








இயேசுவானவர்‌ இஸ்ரவேலில்‌ வாழுகிற யூதர்களுக்கு மட்டுமல்லாமல்‌ 





உலகம்‌ முழுவதிலும்‌ சிதறியிருக்கிற எல்லா யூதர்களுக்காகவும்‌ பலியாகப்‌ 
போகிறார்‌ என்ற தீர்க்கதரிசனத்தைக்‌ காய்பா தன்னை அறியாமலேயே 
கூறியதாக அப்போஸ்தலனாகிய யோவான்‌ தனது நற்செய்தி நூலில்‌ எழுதி 
வைத்திருக்கிறார்‌. அந்தத்‌ தீர்க்கதரிசன வார்த்தையானது, இயேசுவின்‌ 
மரணம்‌ யூதர்களின்‌ சரீர மீட்புக்காக (விடுதலை) அல்லாமல்‌ அவரை 





விசுவாசிக்கிற யாவருடைய ஆத்தும மீட்புக்காகவும்‌ உண்டாயிருக்கிறது. 





|திய ஏற்பாட்டில்‌, அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ பத்தாம்‌ அதிகாரம்‌ வரையில்‌ 
நற்செய்தியானது புறஜாதி மக்களுக்கு உரியது என்ற சத்தியம்‌ 
அப்போஸ்தலர்களுக்கும்‌ கூட விளங்காமல்‌ இருந்தாக நாம்‌ வாசிக்கிறோம்‌. 








திரண்ட கருத்து 

இந்த அதிகாரத்திலுள்ள 57 வசனங்களின்‌ பொருளையும்‌ இன்னும்‌ 
அநேக காரியங்களைக்‌ கொண்டு நான்‌ உங்களுக்கு விளக்கிக்‌ காட்டக்கூடும்‌. 
ஆனால்‌ இந்த அதிகாரத்தைச்‌ சுருக்கிக்கூறச்‌ சிறந்த வழி மீண்டும்‌ நமது 
மூன்று கேள்விகளையும்‌ கேட்பதே ஆகும்‌. யோவான்‌ எழுதின நற்செய்தி 





நூலின்‌ பதினோராம்‌ அதிகாரத்தில்‌ “இயேசு யார்‌?” “விசுவாசம்‌ என்றால்‌ 
என்ன?” மற்றும்‌ “வாழ்க்கை என்றால்‌ என்ன?” என்பவை. இயேசு யார்‌? 
அவர்‌ மரணத்தின்‌ மேல்‌ ஜெயமாக இருக்கிறார்‌. அவரை விசுவாசித்து 
அவருக்குள்‌ வாழுகிற யாவருக்கும்‌ அவரே ஜீவனாக இருக்கிறார்‌. 
உயிர்த்தெழுந்தவரும்‌, உயிரோடிருக்கிறவரும்‌, நித்திய வாசியுமாயிருக்கிற 
கிறிஸ்துவோடு உறவு கொண்டிருக்கிற யாவரும்‌ நித்திய ஜீவனை 


உடையவர்களாயிருக்கின்றனர்‌ இப்பொழுதும்‌ எப்போதும்‌! 





விசுவாசம்‌ என்றால்‌ என்ன? அவரை விசுவாசித்து அவருக்குள்‌ 


வாழ்ந்து, நோயையும்‌, மரணத்தையும்‌ சந்திப்பதே விசுவாசம்‌ ஆகும்‌. 





மரணம்‌ நேரிடுகிறபோது அவிசுவாசமான கல்லைப்புரட்டிக்‌ தள்ளுவதும்‌ 
மரணத்தின்‌ மீது ஜெயம்‌ பெறுகிற அற்புதத்தின்‌ மூலமாக தேவனுடைய 





30 


மகிமையைக்‌ காண்பதுவும்‌ விசுவாசமாகும்‌. நம்மைக்‌ கட்டி வைத்திருக்கிற 


“கல்லறைத்‌ துணிகளை” அகற்றி விட்டு நம்மை விடுதலை செய்யும்படி 





அவரிடத்தில்‌ கேட்பது விசுவாசமாகும்‌. “இவனைக்‌ கட்டவிழ்த்துப்‌ 








போகவிடுங்கள்‌!” எனச்சொல்லப்பட்ட வார்த்தைகளின்‌ விளக்கமே 


விசுவாசமாகும்‌. 
வாழ்க்கை என்பது என்ன? யோவான்‌ எழுதின நற்செய்தி நூலின்‌ 


இந்த மகா பெரிய உயிர்த்தெழுதலின்‌ அத்தியாயத்தின்படி 
உயிர்த்தெழுந்தவரும்‌ உயிரோடிருக்கிறவருமாகிய கிறிஸ்துவோடு உறவு 





கொள்ளுவதே வாழ்க்கையாகும்‌. அவரோடு நாம்‌ ஐக்கியமாக இருப்பதினால்‌ 
நாம்‌ என்றென்றும்‌ வாழ்ந்திருப்போம்‌ என அறிந்திருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவோடுகூட நாம்‌ வாழப்போகின்ற நித்திய வாழ்வுக்குள்‌ பிரவேசிக்க 
நமது சரீர மரணம்‌ ஓர்‌ தேர்வாக இருக்கிறது அல்லது வாசலாக இருக்கிறது 
என்ற புரிந்து கொள்ளுதலே விசுவாசமாகும்‌. 











ஆதியாகமம்‌ முதல்‌ வெளிப்படுத்தல்‌ வரைக்கும்‌ வேதத்தை நாம்‌ 
ஆழ்ந்து படிப்போமானால்‌, இரு நிலைகளில்‌ அல்லது இரு பரிமாணங்களில்‌ 





வாழும்படி நலம்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌ என நாம்‌ 
கண்டுகொள்ளலாம்‌. சிறிது காலம்‌ மாத்திரம்‌ இவ்வுலகில்‌ வாழ்வதற்காக 
மது சிருஷ்டிகரால்‌ நாம்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. இவ்வுலகில்‌ 
£ழ்வதற்கென நமக்கு ஒரு தற்காலிகமான சரீரமும்‌ 
காடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ பரலோக இராஜ்யத்தில்‌ நித்திய காலமாக 
£ழ்வதற்தகாகவும்‌ நாம்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. அதற்காக நமக்கு 
ர ஆவிக்குரிய சரீரம்‌ கொடுக்கப்படும்‌. நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 

















௧-௨ 2௨ ஓ 29 


ந்த பூமிக்குரிய சரீரம்‌ பரலோகத்தில்‌ வாழ்வதற்குரிய சரீரமாக ஆக்கப்பட 





வேண்டுமானால்‌ அதற்கென பிரத்தியேகமான மாற்றங்களுக்குள்ளாக கடந்து 
செல்ல வேண்டியது அவசியமாக உள்ளது. உயிர்த்தெழுதல்‌ ஒன்றே அந்த 
மாற்றம்‌ பெற வழியாகும்‌ (1 கொரிந்தியர்‌ 15). 


உயிர்த்தெழுதல்‌ என்பது மரணத்தின்மேல்‌ கொள்ளுகிற ஜெயம்‌ 
மாத்திரம்‌ அல்ல. நாம்‌ பரலோகத்தில்‌ வாழ்வதற்கான பிரத்தியேகமான 
சரீரத்தைப்‌ பெற்றுக்கொள்ள உயிர்த்தெழுதல்‌ எனும்‌ அற்புதத்தை நம்‌ 
ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌ தேவன்‌ பயன்படுத்துவார்‌. 

















உயிர்த்தெழுதல்‌ நடைபெறும்போது பரலோக சரீரம்‌ ஒன்றை தேவன்‌ நமக்கு 


31 


அருளுவார்‌. அச்சரீரத்தில்தான்‌ நாம்‌ தேவனோடு நித்திய காலமாக 
என்றென்றும்‌ பரலோகத்தில்‌ வாழ்ந்திருப்போம்‌. உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து 
அற்புதமாகச்‌ சித்தரிக்கும்‌ இந்த அத்தியாயம்‌ நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ பெறும்‌ 
வழி இதுவே எனவும்‌ தெளிவாக நமக்குக்‌ கூறுகிறது. உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவானவரை நாம்‌ விசுவாசித்து அவரோடு ஐக்கியம்‌ கொண்டு அதில்‌ 
நிலைத்திருக்கும்போது, அவர்‌ அருளும்‌ நித்திய ஜீவன்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ 
வாழ்கையிலேயே நம்மில்‌ அது துவங்குகிறது. 








இந்தச்‌ சூழலில்‌, யோவான்‌ இந்நற்செய்தி நூலை எழுதியதின்‌ 
நோக்கத்தை மீண்டும்‌ ஒருமுறை நமது கருத்துக்குக்‌ கொண்டு வருவோமாக. 
யேசுவே கிறிஸ்து யாரென்பதை நமக்கு உணர்த்துவது ஒன்றே அவரது 


௯ 


தளிவான நோக்கமாயிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. நாம்‌ அவரை 


2 





சுவாசிக்கும்போது, நித்திய ஜீவனைப்‌ பெறுவோம்‌ என்று அவர்‌ 
லியுறுத்திக்‌ கூறுகிறார்‌. இந்த நித்திய ஜீவனைப்‌ பெறும்‌ படிக்கே தேவன்‌ 
ம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌; அவர்‌ நம்மை இரட்சித்திருக்கிறார்‌; லாசருவை 
யேசுவானவர்‌ உயிரோடு எழுப்பினதைப்‌ போல நம்மையும்‌ அவர்‌ 




















ட) 








மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவார்‌. 





விசுவாசிகளை நித்திய ஜீவனுக்குள்‌ பிரவேசிக்கச்‌ செய்ய தேவன்‌ ஒரு 
நாளில்‌ மரித்தோரை உயிர்த்தெழச்‌ செய்கிற இந்த அற்புதத்தை 
பயன்படுத்துவார்‌. ஆயினும்‌, உயிர்த்தெழுதலையும்‌, நித்திய ஜீவனையும்‌ 
அனுபவிப்பதற்கு சாகும்வரைக்கும்‌ நாம்‌ காத்திருக்க வேண்டியதில்லை 
என்றும்‌, நித்திய ஜீவனை அடைவதற்காக நாம்‌ ஏற்கெனவே 

















உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்றும்‌ மார்த்தாளிடத்தில்‌ இயேசுவானவர்‌ 





பேசின வார்த்தைகளின்‌ மூலமாக அறிகிறோம்‌. இயேசுவை நாம்‌ 
விசுவாசித்து அவருக்காக வாழ ஆரம்பிக்கும்போதே நித்திய ஜீவன்‌ 
நமக்குள்ளே ஊற்றப்பட்டாயிற்று என இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ நமக்குத்‌ 
தெளிவுபடுத்துகின்றன. 

“வாழ்க்கை அல்லது ஜீவன்‌ என்றால்‌ என்ன?” எனும்‌ கேள்விக்கு 
வேதாகமம்‌ முழுவதிலும்‌ உள்ள பதில்கள்‌ எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த 
தில்‌ இந்த நற்செய்தி நூலில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசரு மரித்த 
ன்பு, அவனது சகோதரியாகிய மார்த்தாளிடத்தில்‌ இயேசுவானவர்‌ பேசிக்‌ 














கொண்டிருந்தார்‌. அப்பொழுது அவர்‌ கூறிய பின்வரும்‌ வார்த்தைகள்‌ 


32 


அக்கேள்விக்கு மிகச்‌ சிறந்த பதிலாக இருந்தது மட்டுமல்ல, அவளது 
வாழ்க்கைக்கு ஓர்‌ சவாலாகவும்‌ அமைந்திருந்தது: “ 
உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌, என்னை விசுவாசிக்கிறவன்‌ 


நானே 


மரித்தாலும்‌ பிழைப்பான்‌; உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனும்‌ என்றென்றைக்கும்‌ மரியாமலும்‌ இருப்பான்‌; இதை நீ 
விசுவாசிக்கிறாயா”” என்றார்‌ (11:25,26.. 


ஒருவேளை வியாதிப்படுக்கையில்‌ மரணம்‌ உங்களுக்குச்‌ சமீபமாக 





இருப்பதை நீங்கள்‌ காணும்போதோ, அல்லது உங்களுக்கு மிகவும்‌ 
அருமையானவர்கள்‌ மரிக்கும்‌ போதோ, அல்லது நீங்கள்‌ அதிகமாக நேசித்த 





ஒரு விசுவாசியினுடைய அடக்க ஆராதனை வேளையிலோ உங்களுக்கு 
முன்பாக வைக்ப்படுகின்ற ஓர்‌ அறைகூவல்‌: “யோவான்‌ எழுதின நற்செய்தி 
நூலின்‌, உயிர்த்தெழுதல்‌ அத்தியாயத்தில்‌ நாம்‌ பார்த்த நற்செய்தியை நீங்கள்‌ 
விசுவாசிக்கிறீர்களா?” என்பதே 


அத்தியாயம்‌ நான்கு 
(33 ட்‌ ட்‌ © 22 
துவக்கத்தின்‌ முடிவு 
(யோவான்‌ 12 : 1 - 23) 
யோவான்‌ எழுதின நற்செய்தி நூலின்‌ பன்னிரண்டாம்‌ அதிகாரம்‌ 
பின்வருமாறு கூறுகிறது: “பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே 
இயேசு தாம்‌ மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு 
வந்தார்‌. அங்கே அவருக்கு இரா விருந்து பண்ணினார்கள்‌: மர்த்தாள்‌ 
பணிவிடை செய்தாள்‌; லாசருவும்‌ அவருடனே கூடப்‌ பந்தியிருந்தவர்களில்‌ 








ஒருவனாயிருந்தான்‌. அப்பொழுது மரியாள்‌ விலையேறப்‌ பெற்ற 
களங்கமில்லாத நளதம்‌ என்னும்‌ தைலத்தில்‌ ஒரு இராத்தல்‌ கொண்டு வந்து; 
அதை இயேசுவின்‌ பாதங்களில்‌ பூசி, தன்‌ தலை மயிரால்‌ அவருடைய 
£ஈதங்களைத்‌ துடைத்தாள்‌; அந்த வீடு முழுவதும்‌ தைலத்தின்‌ 
ரிமளத்தினால்‌ நிறைந்தது.” 


[43 














அப்பொழுது அவருடைய சீஷரில்‌ ஒருவனும்‌ அவரைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கப்‌ போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான 
யூதாஸ்காரியோத்து: அந்தத்‌ தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று, 











33 


தரித்திரருக்குக்‌ கொடாமல்‌ போனதென்ன என்றான்‌. அவன்‌ தரித்திரரைக்‌ 
குறித்துக்‌ கவலைப்பட்டு இப்படிச்‌ சொல்லாமல்‌, அவன்‌ 














திருடனானபடியினாலும்‌, பணப்பையை வைத்துக்‌ கொண்டு அதில்‌ 











போடப்பட்டதைச்‌ சுமக்கிறவனானபடியினாலும்‌ இப்படிச்‌ சொன்னான்‌.” 


(44 


அப்பொழுது இயேசு: இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம்‌ 


பண்ணும்‌ நாளுக்காக இதை வைத்திருந்தாள்‌. தரித்திரர்‌ எப்பொழுதும்‌ 
உங்களிடத்திலிருக்கிறார்கள்‌; நான்‌ எப்பொழுதும்‌ உங்களிடத்தில்‌ இரேன்‌ 











என்றார்‌. அப்பொழுது யூதரில்‌ திரளான ஜனங்கள்‌ அவர்‌ 
அங்கேயிருக்கிறதை அறிந்து, இயேசுவின்‌ நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர்‌ 
மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவைக்‌ காணும்படியாகவும்‌ வந்தார்கள்‌. 








லாசருவின்‌ நிமித்தமாக யூதர்களில்‌ அநேகர்‌ போய்‌, இயேசுவினிடத்தில்‌ 





விசுவாசம்‌ வைத்தபடியால்‌, பிரதான ஆசாரியர்கள்‌ லாசருவையும்‌ கொலை 





செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்‌ (1 - 11. 


மரியாளும்‌ மார்த்தாளும்‌ அளித்த வேறொரு இரா விருந்து காட்சியுடன்‌ 
இந்த அதிகாரம்‌ துவங்குகிறது. நாம்‌ எதிர்பார்த்ததைப்‌ போலவே இங்கேயும்‌ 
மார்த்தாள்‌ பணிவிடை செய்து கொள்டிருந்தாள்‌. அதுதான்‌ அவள்‌ 
பெற்றிருந்த வரமாகவும்‌. அழைப்பாகவும்‌ காணப்படுகிறது. அப்பொழுது 
மரியாள்‌ இயேசுவின்‌ பாதத்தில்‌ விலையேற்றபெற்ற தைலத்தை ஊற்றி 
அவரைப்‌ பணிந்து கொண்டிருந்தாள்‌ - அது தான்‌ அவள்‌ பெற்றிருந்த 
வரமும்‌ அழைப்பும்‌ வாழ்வின்‌ முதன்மையான காரியமுமாக இருந்தது. 











அந்தக்‌ காலச்சாரத்தில்‌ அவர்கள்‌ விருந்து உண்ணும்‌ போது, 
தலையணைகளில்‌ சாய்ந்து ஓய்வெடுத்தவாறே விருந்து உண்பது 
வழக்கமாயிருந்தது. விருந்து அருந்த வருபவர்களுடைய பாதங்களை 
விருந்து அளிப்பவர்‌ கழுவுவதும்‌ அவர்களது கலாச்சாரமாயிருந்தது. 








இக்கலாச்சாரச்‌ சூழலில்தான்‌ மரியாள்‌ விலைமதிப்பற்ற நளதம்‌ என்னும்‌ 
நறுமணத்‌ தைலத்தை இயேசுவின்‌ பாதங்களில்‌ ஊற்றி அபிஷேகம்‌ 





செய்தாள்‌. ஓராண்டு முழுவதும்‌ வேலை செய்தால்‌ எவ்வளவு பணம்‌ 





சம்பளமாகக்‌ கிடைக்குமோ அவ்வளவு பண மதிப்புள்ள பரிமளத்‌ 
தைலத்தையும்‌ சிறிதும்‌ தயக்கமின்றி இயேசுவின்‌ பாதத்தில்‌ மரியாள்‌ 
ஊற்றிவிட்டாள்‌. அந்த வீடு முழுவதும்‌ தைலத்தின்‌ நறுமணத்தால்‌ நிறைந்தது. 








லூக்கா பத்தாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌, மரியாள்‌ உணவு தயாரிக்கும்‌ 
34 


வேளையில்‌ தனக்கு உதவி செய்ய வரவில்லை என்று இயேசுவினிடத்தில்‌ 
மார்த்தாள்‌ குற்றம்‌ சாட்டினபோது, அவர்‌, அவள்‌ செய்தது சரியே என்று 





சொல்லி மரியாளுக்குச்‌ சாதகமாகப்‌ பேசினார்‌. இங்கே மீண்டும்‌ அவர்‌ 











மரியாளுக்குச்‌ சாதகமாகப்‌ பேசிக்‌ கொண்டிருக்கிறார்‌ எனக்‌ காண்கிறோம்‌. 
அநேக வார்த்தைகளால்‌, அவர்‌, அவள்‌ செய்தது சரியே எனக்‌ கூறினாள்‌. 
அவர்‌ கூறும்‌ ஒரு காரணத்தைக்‌ கவனியுங்கள்‌: “அப்பொழுது இயேசு: 
இவளை விட்டு விடு என்னை அடக்கம்‌ பண்ணும்‌ நாளுக்காக இதை 
வைத்திருந்தாள்‌...” (7. 

இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த நற்செய்தி நூலின்‌ இரண்டாம்‌ பாகம்‌ 
முடியும்‌ வரைக்கும்‌, இந்த உலகில்‌ வாழ்ந்த மிக முக்கியமான மனிதர்‌ 
ஒருவரின்‌ வாழ்க்கையில்‌ சம்பவித்த மிக முக்கியமான ஒருவார கால 


சம்பவங்களைக்‌ குறித்து எழுதப்பட்டுள்ளது. 


அக்காலத்தில்‌, இறந்தவர்களை அடக்கம்பண்ணுகையில்‌, 





மரித்தவர்களின்‌ உடலை துணிகளில்‌ சுற்றி, துர்நாற்றத்தைப்‌ போக்குவதற்காக 
விலையுயர்ந்த நறுமணம்‌ வீசும்‌ தைலங்களைப்‌ பூசி அடக்கம்‌ செய்வது 
வழக்கமாகயிருந்தது. 
இயேசுவானவர்‌ மரியாளுக்குச்‌ சாதகமாகப்‌ பேசுகையில்‌, அவர்‌ 
தம்மைக்குறித்து இவ்வாறு கூறுகிறார்‌: “தரித்திரர்‌ எப்பொழுதும்‌ 
உங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌: நான்‌ எப்பொழுதும்‌ உங்களிடத்தில்‌ 











இரேன்‌...” (8). இயேசுவே தேவன்‌ என்று தனது நூலில்‌ விளக்கிக்‌ 
கூறுவதற்காக யோவான்‌ பயன்படுத்தின பல சாதுரியமான வழிகளில்‌ இதுவும்‌ 
ஒன்றாகும்‌. மரியாள்‌ இயேசுவைப்‌ பணிந்து கொண்டாள்‌. அவரும்‌ அதை 
ஏற்றுக்‌ கொண்டார்‌. அவள்‌ அவரைப்‌ பணிந்து கொண்டபோது, அவள்‌ 





செய்தது சரியே எனச்‌ சொல்லி அவளுக்கு எதிராகப்‌ பேசினவர்களின்‌ 
வாய்களை அடைத்தார்‌. மனிதர்கள்‌ தங்களைப்‌ பணிந்து கொண்டபோது 
பேதுருவும்‌, பவுலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர்‌ (அப்போஸதலர்‌ 
10:25, 26; 111-181. ஆனால்‌ இயேசுவானவர்‌ மனிதனைக்‌ காட்டிலும்‌ மேன்மை 





உள்ளவராக இருந்தபடியினாலும்‌, மனு உருவில்‌ வந்த தேவனாக 

இருந்தபடியினாலும்‌ அவர்‌ ஆராதனையை எற்றுக்கொண்டார்‌. 
ஏழைகளின்‌ மீது அதிக அக்கறை உள்ளவனாக இருந்தபடியினால்‌ 
யூதாஸ்‌ அந்த தைலத்தை விற்று ஏழை எளிய மக்களுக்குக்‌ 
35 


கொடுத்திருக்கலாமே எனக்‌ கூறவில்லை. அவன்‌ பண ஆசை கொண்ட 
திருடனாக இருந்ததினால்‌ அவ்வாறு கூறினான்‌ என யோவான்‌ தனது 
நற்செய்தி நூலில்‌ எழுதியிருக்கிறார்‌. 

யோவான்‌ எழுதுகிற விதம்‌ எனக்கு மிகவும்‌ பிடித்தமானது. நான்‌ 
அதை ரசித்து வாசிக்கிறேன்‌. அவர்‌ தனது முதலாம்‌ நிருபத்தை 
எழுதுகையில்‌ (புதிய ஏற்பாட்டு நூலின்‌ கடைசியில்‌ உள்ள ஒரு சிறு நிருபம்‌), 





நாம்‌ வேதம்‌ விதிக்கும்‌ விதிமுறைகளுக்கு உகந்தபடி விசுவாசிகளாக 
வாழ்வது எப்படி என்பதைக்‌ குறித்து எந்தவிதமான ஒளிவுமறைவுமின்றி 
எழுதுகிறார்‌. நாம்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிறோம்‌ என்று சொல்லிக்‌ 





கொண்டு இருளில்‌ நடக்கிறவர்களாயிருந்தால்‌, அல்லது தேவனை 
நேசிக்கிறோம்‌ என்று சொல்லிக்கொண்டு நமது சொந்த சகோதரனை 
நேசியாமலிருந்தால்‌ நாம்‌ பொய்யர்கள்‌ அல்லவா! என நேரடியாகவே அவர்‌ 
கேட்கிறார்‌ (1 யோவான்‌ 1:6; 4:20, 21. யூதாஸைக்‌ குறித்து அவர்‌ 
எழுதுகையில்‌, “அவன்‌ திருடனாக இருந்தபடியினால்‌ அவ்வாறு 
சொன்னான்‌” என எந்தவிதமான தயக்கமுமின்றி தைரியமாகச்‌ சொல்லுகிறார்‌. 








அவன்‌ பணப்பையை சுமக்கிறவனாயிருந்தான்‌ என்றும்‌ தனக்குப்‌ பணம்‌ 
தேவைப்படும்போதெல்லாம்‌ அதிலிருந்து அவன்‌ பணத்தைத்‌ திருடினான்‌ 
என்றும்‌ வெளிட்‌ 

















டையாகவே எழுதுகிறார்‌. 











“தரித்திரர்‌ எப்போதும்‌ உங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌” என இயேசு 





சொன்னதினால்‌, நாம்‌ ஏழை எளிய மக்களைக்‌ குறித்து அதிக கரிசனை 
கொள்ள வேண்டியதில்லை என்றும்‌ அவர்களுக்கு உதவி செய்ய 
வேண்டியதில்லை என்றும்‌ சிலர்‌ எண்ணுகின்றனர்‌. நாம்‌ ஏழை மக்களுக்கு 
உதவி செய்யக்கூடாது என அவர்‌ சொல்லவில்லை. “ஏழைகளுக்கு உதவி 


செய்ய வாய்ப்புகள்‌ உங்களுக்கு எப்போதும்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ நான்‌ 





உங்களிடத்தில்‌ எப்போதும்‌ இருக்கப்போவதில்லை. எனவே, மரியாள்‌ 














எனக்குச்‌ செய்த அந்த விலைமதிப்பற்ற ஆராதனை நியாயமானதுதான்‌. 
அவள்‌ எனது மரணத்திற்கும்‌ நான்‌ அடக்கம்‌ பண்ணப்படுவதற்கும்‌ 
அடையாளமாக அப்படிச்‌ செய்தாள்‌” என இயேசுவானவர்‌ கூறினார்‌. 








அந்த வீட்டில்‌ கூடிவந்த மக்கள்‌ இயேசுவை மட்டும்‌ காண வரவில்லை; 
இயேசுவானவர்‌ மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின லாசருவையும்‌ காண 


வந்தனர்‌ என வாசிக்கிறோம்‌. எனவே, இயேசுவைக்‌ கொலை செய்ய 


36 


வேண்டுமென திட்டம்‌ தீட்டிய பிரதான ஆசாரியர்கள்‌ லாசருவையும்‌ 





கொலை செய்யத்‌ திட்டம்‌ தீட்டினர்‌. ஏனெனில்‌, லாசருவை உயிரோடு 
எழும்பச்‌ செய்த இயேசுவின்‌ அற்புதமான செய்கையைக்‌ கண்ட அநேக 
யூதர்கள்‌ அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்க ஆரம்பித்தனர்‌. 


இந்த நற்செய்தி நூலின்‌ பதினோராம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றக்கொண்ட 
ஓர்‌ சத்தியம்‌ : கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்‌ வாழ்கிற ஓர்‌ 
வாழ்க்கையைக்‌ கொண்டிருக்கிற நாம்‌ ஒருக்காலும்‌ மரிப்பதில்லை. இவ்வாறு 
நாம்‌ இவ்வுலக வாழ்வில்‌ அவருக்குள்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கும்போது 
நமக்குள்ளே ஓர்‌ உயிர்த்தெழுதலின்‌ அனுபவம்‌ ஊற்றெனப்‌ பொங்கி 





வருவதை நமது தனிப்பட்ட வாழ்வில்‌ பெறக்கூடும்‌. அந்த 
உயிர்த்தெழுதலின்‌ அனுபவத்தைப்‌ பரிசுத்த பவுல்‌ பின்வரும்‌ 





வார்த்தைகளில்‌ விவரிக்கிறார்‌: “இப்படியிருக்க ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருந்தால்‌ புதுச்‌ சிருஷ்டியாயிருக்கிறான்‌; பிழையவைகள்‌ ஒழிந்துப்‌ 
போயின, எல்லாம்‌ புதிதாயின, இவையெல்லாம்‌ தேவனாலே 
உண்டாயிருக்கிறது....” (1 கொரிந்தியர்‌ 5:17, 18). 





மரணத்தின்‌ மேல்‌ ஜெயம்‌ பெறுகிற ஒருவிதமான உணர்வு 
அனுபவிக்கக்‌ கூடியதாக உள்ளது. இது மனமாற்றம்‌ உண்டாகும்போது 





ஏற்படுகின்ற ஓர்‌ உணர்வாகும்‌. உங்கள்‌ வாழ்வில்‌ மறுபிறப்பின்‌ 


அனுபவத்தை உடையவர்களாக நீங்கள்‌ இருந்தால்‌, உங்களுடைய 








நடவடிக்கைகளும்‌ அனுபவங்களும்‌ தேவனை மகிமைப்படுத்தி இயேசு 
கிறிஸ்துவை உயர்த்துவனவாக அமைந்திருக்கும்‌. நீங்கள்‌ புதிய சிருஷ்டியாக 
மாறிவிட்டதைக்‌ காண்கிற மக்கள்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ வந்து சேருவார்கள்‌. 








லாசருவைக்‌ கண்ட மக்கள்‌ இயேசுவினிடம்‌ ஈர்க்கப்பட்டதைப்‌ போல, அவர்‌ 





உங்களுடைய வாழ்க்கையில்‌ நடப்பித்த அற்புதத்தைக்‌ காண்பவர்களும்‌ 
இயேசுவினிடம்‌ வந்து சேருவார்கள்‌. 
கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள்‌ உங்களையும்‌ வெறுக்க 


ஆரம்பிப்பார்கள்‌. லாசருவைக்‌ கொலை செய்ய சதித்திட்டம்‌ தீட்டியதைப்‌ 





போல அவர்கள்‌ உங்களையும்‌ கொலை செய்ய தீவிரமாக ஆலோசனை 


செய்யலாம்‌. 


முதலாவது குருத்தோலை ஞாயிறு 


யோவான்‌ எழுதின நற்செய்தி நூலின்‌ பன்னிரண்டாம்‌ அதிகாரத்திற்குள்‌ 


37 





நாம்‌ நுழையும்போது இருபத்தோரு அதிகாரங்கள்‌ அடங்கிய இந்த நூலின்‌ 
இரண்டாம்‌ பாகத்தை நாம்‌ அடைகிறோம்‌. இந்த உலகில்‌ வாழ்ந்த மிக 
முக்கியமான மனிதர்‌ ஒருவரின்‌ 33 ஆண்டு கால வாழ்க்கையைக்‌ குறித்து 
முதல்‌ பாதி புத்தகம்‌ விவரிக்கின்றது. இந்த அதிகாரத்தை நாம்‌ வாசிக்கையில்‌, 
இந்நற்செய்தி நூலின்‌ மறுபாதி முழுவதும்‌ ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின்‌ இறுதி வாரத்தில்‌ நடந்த நிகழ்ச்சிகளையே 











குறிப்பிட்டுப்‌ பேசுகிறது என அறிந்து கொள்ளுகிறோம்‌. 


கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின்‌ இறுதி வாரத்தில்‌ சம்பவித்த அவரது 
பாடுகள்‌, மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகிய இவைகளைக்‌ குறித்தே 
நான்கு நற்செய்தி நூல்களும்‌ வலியுறுத்திக்‌ கூறுகின்றன என நான்‌ 
அவகைளைப்‌ பிறருக்குப்‌ போதிக்கும்போது கண்டு பிடித்திருக்கிறேன்‌. 
இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியத்திலும்‌ அவரது வாழ்க்கையிலும்‌ இந்தக்‌ கடைசி 
வாரச்‌ சம்பவங்களே அதிமுக்கியமானவை என யோவான்‌ இந்நற்செய்தி 
நூலில்‌ நமக்கு விவரிக்கிறார்‌. அந்த வாரத்தை நாம்‌ “பரிசுத்த வாரம்‌” 
என அழைக்கிறோம்‌. அந்த வாரம்‌ குருத்தோலை ஞாயிறு அன்று 
ஆரம்பித்து, உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று முடிவடைகிறது. 
தூவக்கத்தின்‌ முடிவு 

தமது அப்போஸ்தலர்களுக்குப்‌ போதித்ததில்‌, பிரசங்கித்தல்‌, 
சுகமளித்தல்‌ மற்றும்‌ பயிற்சி அளித்தல்‌ போன்ற ஊழியங்களை மூன்று 
ஆண்டு காலமாக செய்துவந்த இயேசுவானவர்‌, இப்பொழுது அவகைளை 
முடித்துக்கொண்டு. தமது மிக முக்கியமான மற்றொரு கிரியையை செய்ய 
ஆரம்பிக்கிறார்‌. இது அவரது ஊழியத்தின்‌ முடிவினுடைய ஆரம்பமல்ல. 
இந்த அதிகாரத்தில்‌ விவரிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ யாவும்‌ அவரது 














துவக்கத்தில்‌ செய்து வந்தவைகளின்‌ முடிவைப்‌ போன்ற ஓர்‌ உணர்வை 





நமக்கு அளிக்கின்றன. தமது மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, அதைத்‌ தொடர்ந்து 
வரும்‌ பரமேறுதல்‌, பெந்தெகொஸ்தே நாள்‌, திருச்சபையின்‌ பிறப்பு மற்றும்‌ 
அந்நாள்‌ முதற்கொண்டு உலகத்தின்‌ இறுதிவரை தொடரவிருக்கும்‌ அவரது 
அற்புதமான செய்கைகள்‌ ஆகியவைகளுக்கு ஆரம்பமாக இருக்கும்படி 
மிகமிக முக்கியமான ஓர்‌ கிரியையைச்‌ செய்யும்படிக்கு அவர்‌ இப்பொழுது 























ஆயத்தமாகிறார்‌. பின்வரும்‌ வேதபகுதியை நாம்‌ வாசிக்கும்போது இயேசு 
கிறிஸ்துவிடையே இவ்வுலக வாழ்க்கை மற்றும்‌ அவரது ஊழியம்‌ 


38 


ஆகியவற்றின்‌ துவக்கத்திற்கு உண்டாகப்போகிற முடிவைக்‌ குறித்த 
முன்னுரையை நாம்‌ காண்கிறோம்‌ : 

“மறு நாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறாரென்று பண்டிகைக்கு 
வந்த திரளான ஜனங்கள்‌ கேள்விப்பட்டு, குருத்தோலைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு, அவருக்கு எதிர்‌ கொண்டு போகும்படி புறப்பட்டு: 
ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்லவேலின்‌ ராஜா 





99 


ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ என்று ஆர்ப்பரித்தார்கள்‌. 


“அல்லாமலும்‌ : சீயோன்‌ குமாரத்தியே, பயப்படாதே, உன்‌ ராஜா 














கழுதைக்‌ குட்டியின்‌ மேல்‌ ஏறிவருகிறார்‌ என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக, 





இயேசு ஒரு கழுதைக்‌ குட்டியைக்‌ கண்டு அதின்மேல்‌ ஏறிப்போனார்‌. 
இவைகளை அவருடைய சீஷர்கள்‌ துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு 
மகிமையடைந்த பின்பு, இப்படி அவரைக்‌ குறித்து எழுதியிருக்கிறதையும்‌, 
தாங்கள்‌ இப்படி அவருக்குச்‌ செய்ததையும்‌ நினைவு கூர்ந்தார்கள்‌.” 








“அன்றியும்‌ அவருடனே கூட இருந்த ஜனங்கள்‌ அவர்‌ லாசருவைக்‌ 
கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து, அவனை உயிரோடே 
எழுப்பினாரென்று சாட்சி கொடுத்தார்கள்‌. அப்படிப்பட்ட அற்புதத்தை 





அவர்‌ செய்தார்‌ என்று ஜனங்கள்‌ கேள்விப்பட்டதினால்‌ அவர்கள்‌ அவருக்கு 
எதிர்‌ கொண்டு போனார்கள்‌. அப்பொழுது பரிசேயர்‌ ஒருவரை ஒருவர்‌ 
நோக்கி: நீங்கள்‌ செய்கிறதெல்லாம்‌ வீண்‌ என்று அறிகிறதில்லையா? இதோ, 





உலகமே அவனுக்குப்‌ பின்‌ சென்று போயிற்றே என்றார்கள்‌” (12:12-19). 


தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவரால்‌ முன்னறிவிக்கப்பட்ட சம்பவத்தின்‌ 





முக்கியத்துவத்தை யோவான்‌ இங்கு குறிப்பிட்டு எழுதுகிறார்‌. (சகரியா 
9:9). வேறொரு தீர்க்கதரிசி அவரைக்‌ குறித்து அவர்‌ “தீவிரமாய்‌” வருவார்‌ 





என முன்னுரைத்தார்‌. (மல்கியா 3:1). “தீவிரமாய்‌” என்று 
ட்டிருக்கும்‌ அந்த வார்த்தை “எதிர்பாராத விதமாக” எனவும்‌ 
மொழிபெயர்க்கப்‌ படலாம்‌. ஒரு மேசியாவின்‌ வருகை எவ்வாறு இருக்கும்‌ 


சொல்லட்‌ 




















என நாம்‌ எதிர்பார்க்கிற விதத்தில்‌ இராது என்பதுதான்‌ அதன்‌ பொருளாகும்‌. 





யூதர்களின்‌ மதத்தலைவர்கள்‌, மேசியா இவ்வுலகிற்கு எவ்வாறு 
வரப்போகிறார்‌ என்பதைக்‌ குறித்த ஓர்‌ குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை 








உடையவர்களாயிருந்தனர்‌. அவர்களுடைய எதிர்பார்ப்பு யாவும்‌ வேத 


39 


வாக்கியத்தின்‌ அடிப்படையிலானது தான்‌. ஆனால்‌ அவையாவும்‌ 
இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையில்தான்‌ நிறைவேறும்‌ (ஏசாயா 61:12). 
அப்போஸ்தலர்களும்‌ கூட, மேசியா வந்து ரோம சாம்ராஜ்யத்தின்‌ 
ஆட்சியைத்‌ தூக்கி எறிந்துவிட்டு, இஸ்ரவேல்‌ தேசத்துக்கு அரசியலில்‌ 
விடுதலையை பெற்றுத்தருவாரென நம்பிக்‌ கொண்டிருந்தனர்‌ 





(அப்போஸ்தலர்‌ 1:6). தேவனுடைய உண்மையான மக்களாயிருந்த ஒரு 








கூட்ட மக்கள்‌ மாத்திரம்‌ தீர்க்கதரிசிகள்‌ முன்னறிவித்ததின்‌ பொருள்‌ 
இன்னதென்று புரிந்துகொண்டு, இயேசுவானவர்‌ கழுதையின்‌ மீதேறி 
எருசலேம்‌ நகருக்குள்‌ நுழைந்தபோது பரவசமடைந்தனர்‌. 





முதலாவது குருத்தோலை ஞாயிற்றின்‌ பொருளைப்‌ புரிந்து கொள்ள 
முயற்சிக்கிற நாம்‌, அதற்கு முன்னதாக, ஒரு அந்நிய தேசத்தின்‌ அரசனுக்குத்‌ 
தன்னை அறிமுகம்‌ செய்து கொள்ளப்போகிற வேற்று நாட்டு அரசாங்கட்‌ 
பிரதிநியைக்‌ குறித்து எண்ணுவது பொருத்தமாயிருக்கும்‌. ஒரு குறிப்பிட்ட 
தேசத்தின்‌ ராஜப்பிரதிநிதி வேறொரு நாட்டின்‌ அரசனையோ அல்லது 
அந்நாட்டிலுள்ள உயர்‌ அதிகாரி ஒருவரையோ சந்திக்கச்‌ செல்லும்‌ முன்பு 
அவர்‌ அந்த அந்நிய நாட்டில்‌ சில காலம்‌ தங்கியிருக்க வேண்டும்‌. அதன்‌ 














பின்புதான்‌ அவர்‌ அந்த நாட்டின்‌ அரசனைக்‌ கண்டு தனது நாட்டின்‌ 
காரியங்களை அவனுக்கு எடுத்துச்‌ சொல்லவும்‌ ஓர்‌ ராஜபிரதிநிதியாகத்‌ 
தன்னை அவனுக்கு அறிமுகம்‌ செய்யவும்‌ அந்த அரசனின்‌ 
அரண்மனைக்குச்‌ செல்ல வேண்டும்‌. 





இயேசுவானவர்‌ பரலோக இராஜ்யத்திலுள்ள தமது பிதாவின்‌ 
பிரதிநிதியாக அந்நிய நாட்டுக்கு வந்திருந்தார்‌. இயேசுவானவர்‌ பரலோக 
இராஜ்யத்தை விட்டு இப்பூவுலகிற்கு வந்தார்‌. அவர்‌ இந்த உலகில்‌ சில 
காலம்‌ தங்கியிருந்து அற்புதமான காரியங்களை நடப்பித்தார்‌. அவர்‌ 
இப்பொழுது தம்மை பரலோக ராஜ்யத்தின்‌ பிரதிநிதியாக இவ்வுலகிற்கு 
அறிமுகம்‌ செய்துகொள்ள வேண்டிய வேளை வந்தது. 











இவ்வுலகிலுள்ள வல்லரசுகளின்‌ தலை நகருக்கோ அல்லது ரோம 
ராஜ்யத்தின்‌ பேரரசனுக்கோ தம்மை அறிமுகம்‌ செய்துகொள்ளச்‌ 
செல்லவில்லை. பாவம்‌ நிறைந்த பெருநகரங்களான கொரிந்துவுக்கோ 
அல்லது எபேசுவுக்கோ அவர்‌ செல்லவில்லை. இவ்வுலகின்‌ ஆவிக்குரிய 
தலைநகருக்குச்‌ சென்று, அங்குள்ள தேவனுடைய மக்களுக்கும்‌ 


40 


அவர்களுடைய தலைவர்களுக்கும்‌ தம்மைப்‌ பரலோக இராஜ்யத்தின்‌ 
அரசனாகிய தமது பிரதாவின்‌ அன்புக்குரிய ஒரே பிரதிநிதியாக அறிமுகம்‌ 
செய்து கொண்டார்‌. இதுவே தேவனுடைய திட்டம்‌ என்றும்‌, தமது 














நோக்கங்களை நிறைவேற்ற தேவன்‌ தமது மக்களைப்‌ 
பயன்படுத்தப்போகிறார்‌ என்றும்‌ அவர்‌ நன்றாக அறிந்திருந்தார்‌. 
தேவனுடைய மக்கள்‌ ஓர்‌ “உறங்குகின்ற அரக்கர்‌” என இயேசுவானவர்‌ 
அறிந்திருந்தார்‌. அவர்களை விழித்தெழச்‌ செய்ய வேண்டுமென அவர்‌ 
விரும்பினார்‌. 


நான்கு நற்செய்தி நூல்களிலும்‌ அதிக ஆற்றல்‌ மிக்க அதிகாரங்களுள்‌ 
ஒன்றான - மத்தேயு இருபத்தோராம்‌ அதிகாரத்தில்‌ இயேசுவானவர்‌ யூதர்கள்‌ 
வசமாயிருந்த தேவ இராஜ்யத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து தேவ 
ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுக்கிற புறஜாதி மக்களுக்கு (புறஜாதிகள்‌ 
- யூதரல்லாத நீங்களும்‌ நானும்‌) அதைக்‌ கொடுக்கப்‌ போவதாக அறிவித்தார்‌. 





யூதர்களிடமிருந்து இராஜ்யத்தைப்‌ பறித்து இயேசுவானவர்‌ தம்மை 
விசுவாசிக்கிற மக்களுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்றும்‌ அவர்கள்‌ நடுவே 





அவர்‌ தமது சபையைக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ என்றும்‌ அப்போஸ்தல 
நடபடிகளின்‌ புத்தகத்தில்‌ வாசிக்கிறோம்‌. கிறிஸ்துவானவருடைய ஒரு 
தற்காக 
அவர்‌ இதைச்‌ செய்யவில்லை. யூதர்களிடத்திலிருந்து அவர்‌ இராஜ்யத்தைப்‌ 
றிப்பதற்கு முன்பே, அவர்‌ தாம்‌ கட்டப்‌ போகின்ற திருச்சபையை 











மாற்றியமைக்கப்பட்ட திட்டம்தான்‌ திருச்சபை என்பதைக்‌ குறிப்‌ 




















ாதாளத்தின்‌ வல்லமைகள்‌ மேற்கொள்ளாது எனத்‌ தெளிவாக 





உணர்ந்திருக்கிறார்‌. (மத்தேயு 16:18). 

திருச்சபையானது பல விதங்களில்‌ இன்று உறங்கிக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆனால்‌ அது ஒரு “உறங்குகின்ற அரக்கனைப்‌” போலிருக்கிறது. 
திருச்சபையிலுள்ள தேவனுடைய மக்கள்‌ விழித்துக்கொண்டு, தாங்கள்‌ யார்‌, 
எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்‌, எதற்காக கிறிஸ்து இயேசுவினால்‌ 





இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌ எனும்‌ கேள்விகளுக்கு விடையை அறிந்து 


உணர்ந்து கொள்வார்களானால்‌ திருச்சபை எத்தனை பெரிய 








வல்லமையுள்ளதாயிருக்கும்‌ 


தேவனுடைய மக்கள்‌ மீது வைத்திருக்கும்‌ நம்பிக்கையையும்‌, 





ஒ 


பாறுமையையும்‌ இழந்து, இனி தேவன்‌ அவர்களைக்‌ கொண்டு ஒன்றையும்‌ 


41 


செய்யப்‌ போவதில்லை என்ற எண்ணம்‌ நமக்குத்‌ தோன்றலாம்‌. ஆனாலும்‌ 
திருச்சபை சரித்திரத்தை நாம்‌ பின்னோக்கிக்‌ காணும்‌ போது, தேவன்‌ தமது 
ஜனத்தின்‌ மூலமாக தமது கிரியைகளை நடப்பித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ 


என்பது விளங்கும்‌. “திருச்சபை” என்றால்‌ “அழைக்கப்பட்ட மக்கள்‌” 
ற 





என்பது பொருளாகும்‌. உயிர்த்தெழுந்தவரும்‌ உயிரோடிருக்கிறவருமாகிய 
றிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிந்து அவரைப்‌ பின்பற்றும்படி அவர்கள்‌ 
வ்வுலகிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டும்‌, அழைக்கப்பட்டும்‌ இருக்கிறார்கள்‌. 
ப்படிப்பட்டவர்கள்‌ மீண்டும்‌ இவ்வுலகிற்குள்‌ அனுப்பப்பட்டு, இழந்து 
£ன மக்களைத்‌ தங்கள்‌ ஆண்டவரும்‌ இரட்சகருமாயிருக்கிற இயேசு 
றிஸ்துவினிடத்திற்கு வழிநடத்துகிற கருவிகளாகப்‌ பயன்படுத்தப்பட்டு 
ருகின்றனர்‌ (யோவான்‌ 17:18; 20:21. 


௬ 














ஜூ 








டூ 





























2 ௯ 


இது இயேசுவினால்‌ ஏற்படுத்தப்பட்ட ஓர்‌ யுக்தி நிறைந்ததும்‌, முழுவதும்‌ 
ஆவிக்குரிய ஊழியமாகவும்‌ இருக்கிறபடியினால்‌ “உறங்கிக்‌ கொண்டிருக்கிற 





அரக்கனாகிய” தேவ மக்களை உணர்வடையச்‌ செய்வதில்‌ இயேசுவானவர்‌ 
அதிக நேரத்தைச்‌ செலவழிக்கிறார்‌. தேவ ஜனங்களிடத்தில்‌ எத்தனை 
ஆணித்தரமாக தமது உள்ளக்‌ கிடக்கையை அவர்‌ எடுத்துரைக்கிறார்‌ 
பாருங்கள்‌ ! பொறாமையும்‌, எரிச்சலும்‌ கொண்ட யூத மதத்‌ 


தலைவர்களிடத்தில்‌ உரையாடுகையில்‌, அவர்‌ தமது உபதேசத்தை 





நிலைநாட்ட எவ்வளவு நேரத்தையும்‌ சக்தியையும்‌ முதலீடாக வைக்கிறார்‌ 





பாருங்கள்‌! 

இந்‌ நற்செய்தி நூலின்‌ எட்டாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ அவர்‌ 
மதத்தலைவர்களிடத்தில்‌ மிகுந்த கோபத்தோடு உரையாடினதைக்‌ 
காண்கிறோம்‌. யூதர்களுக்குள்ளே அதிகாரியாகவும்‌ போதகனாகவுமிருந்த 


அத்தியாயம்‌ ஐந்து 
“வேளை வந்தது” 
(12 : 20 - 50) 


முதலாவது குருத்தோலை ஞாயிற்றின்‌ நிகழ்ச்சிகளைத்‌ தொடர்ந்து, 
லாசருவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ கண்டு பரவசமடைந்த மக்கள்‌ 





அச்செய்தியை சென்ற இடமெங்கும்‌ பரவச்‌ செய்தனர்‌. இதைக்‌ 
கேள்விப்பட்ட மக்கள்‌ யாவரும்‌ இயேசுவானவர்‌ எங்கெல்லாம்‌ சென்றாரோ 
அங்கெல்லாம்‌ அவரைக்‌ காணும்படி திரளாகக்‌ கூடினர்‌. இக்காட்சியைக்‌ 
காணச்‌ சகியாத பரிசேயர்கள்‌ : “.. இதோ, உலகமே அவனுக்குப்‌ பின்‌ 
சென்று போயிற்றே என்றார்கள்‌” (12 : 19). 

அந்த மதத்‌ தலைவர்களின்‌ களிப்பும்‌ கூற்றும்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகளாகவே ஆகிவிட்டன. ஆம்‌, இயேசுவானவருடைய ஊழியம்‌ 
உலகம்‌ முழுவதிலுமுள்ள மக்கள்‌ யாவருக்கும்‌ உரியதாக 


ஆகவேண்டுமென்பதே தேவனுடைய திட்டமாயிருந்தது. (ஆதியாகமம்‌ 





12:3; லூக்கா 2:10. இஸ்ரவேலர்களை மட்டுமல்ல, உலகம்‌ முழுவதிலும்‌ 
உள்ள மக்கள்‌ யாவரையும்‌ தேவன்‌ அதிகமாக நேசித்தார்‌. தான்‌ ஆக்கிய 


நற்செய்தி நூலிலுள்ள இக்குறிப்பிட்ட பகுதியில்‌, இயேசு கிறிஸ்துவினுடைய 





நற்செய்தி ஊழியமானது உலகம்‌ முழுவதிலும்‌ உள்ள மக்கள்‌ 





அனைவருக்கும்‌ நேராக திசை திருப்பப்படுகிறது என அப்போஸ்தலனாகிய 
யோவான்‌ எழுதுகிறார்‌. 


இயேசுவைக்‌ குறித்த மகிமயான செய்தி எல்லா இடங்களுக்கும்‌ 








ரவியபோது, கிரேக்கர்களில்‌ சிலர்‌ அப்போஸ்தலனாகிய 


99 








ரிலிப்புவினிடத்தில்‌ வந்து, “ஐயா, இயேசுவைக்‌ காண விரும்புகிறோம்‌... 





நிக்கொதேமுவுடனு 
மதத்தலைவர்களோ 
ஈடுபட்டிருந்தபோது 
கிறிஸ்துவானவர்‌ 








ரிசேயருக்கெல்லா 











ட்டணத்து சவுல்‌ 





ம்‌ அவர்‌ சத்தியத்தை எடுத்துப்‌ பேசியிருக்கிறார்‌. அந்த 
டு மிகக்‌ கடுமையான வாக்குவாதத்தில்‌ இயேசுவானவர்‌ 
தர்சு பட்டணத்து சவுலும்கூட அங்கு இருந்திருக்கலாம்‌. 
உயிர்த்தெழுந்த பின்பு, மீண்டும்‌ ஒருமுறை 
ம்‌ பரிசேயனாயிருந்த சவுலை தமஸ்குவுக்குப்‌ போகும்‌ 





£தையில்‌ தமது சர்வ மகிகையோடுங்கூட சந்தித்தார்‌. அப்பொழுது தர்சு 


மாபெரும்‌ அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறினான்‌! 


42 





என்று தங்களை விருப்பத்தைத்‌ தெரிவித்ததை பிலிப்‌ 





அந்திரேயாவுக்கு 





அறிவித்தான்‌. பின்பு இருவருமாக இணைந்து சென்று இதை இயேசுவுக்கு 
அறிவித்தனர்‌. இந்த நற்செய்தி நூலை நாம்‌ வாசிக்கையில்‌, நமது 
அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டுமென்று, இந்த கிரேக்கர்களின்‌ 
வேண்டுகோள்‌ நமக்கு உணர்த்துகிறது. இயேசுவைக்‌ காண வேண்டுமென்ற 





விருப்பத்தோடு நாம்‌ இந்நற்செய்தி நூலை வாசிக்க வேண்டும்‌. 


நான்‌ ஊழியம்‌ செய்து வந்த முதலாவது திருச்சபையிலுள்ள மூப்பர்கள்‌ 





ஒரு சிறு தகட்டில்‌ இந்த வார்த்தைகளைப்‌ பொறித்து 








ரெசங்க பீடத்தின்‌ 





43 


உட்புறத்தில்‌ அதை பொருத்திவைத்தனர்‌. ஒவ்வொரு முறையும்‌ பிரசங்கிக்க 
நான்‌ எழுந்த நின்றபோதெல்லாம்‌, “ஐயா, நாங்கள்‌ இயேசுவைக்‌ காண 








விரும்புகிறோம்‌” என்ற அந்த வாசகம்‌ என்‌ கண்களில்‌ உறுத்திக்‌ கொண்டே 
இருக்கும்‌. “நீங்களானாலும்‌ சரி அல்லது வேறு யாராயிருந்தாலும்‌ சரி, 
உங்கள்‌ பிரசங்கத்தின்‌ மூலமாக நாங்கள்‌ இயேசுவைக்‌ காண 





விரும்புகிறோம்‌” என அச்சபையின்‌ மக்கள்‌ என்னைப்‌ பார்த்துக்‌ கேட்பதைப்‌ 
போலிருந்தது. 

கிரேக்கர்கள்‌ (புறஜாதி மக்கள்‌! அவரைக்‌ காண விரும்புகின்றனர்‌ என்ற 
செய்தியை இயேசுவானவர்‌ கேள்விப்பட்டவுடனே இவ்வாறு கூறினார்‌: 
“அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷ குமாரன்‌ 
மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்றார்‌” (12:23). 


இந்‌ நற்செய்தி நூலிலுள்ள முதல்‌ 12 அதிகாரங்களையும்‌ நாம்‌ 
வாசிக்கும்போது, இயேசுவானவர்‌ குறிப்பிட்ட சில காரியங்களைச்‌ 





செய்வதற்கு தகுதியான வேளைகளை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ என 





அறிகிறோம்‌. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு முன்பு, அவர்‌ 
தமது தாயைப்‌ பார்த்து, “என்‌ வேளை இன்னும்‌ வரவில்லை” என்றார்‌ 
(2:4. அவருடைய சகோதரர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து எந்த நேரத்தில்‌ 
அவர்‌ எதைச்‌ செய்ய வேண்டுமென வேளையைக்‌ குறிப்பிட்டுச்‌ 





சொன்னபோது, அவர்‌ தமது பிதாவின்‌ சித்தத்தின்படியே எல்லாவற்றையும்‌ 
அவர்‌ குறிப்பிட்ட காலக்‌ கட்டத்திலேயே செய்கிறதாக தெளிவாக எடுத்துச்‌ 


[43 


சொல்ல, “... என்‌ வேளை இன்னும்‌ வரவில்லை” எனக்‌ கூறிவிட்டார்‌ (7:6). 


(44 


அவர்‌ இதே வார்த்தைகளைத்‌ திரும்பவும்‌ சொல்லுகிறார்‌ “... என்‌ வேளை 
இன்னும்‌ வராதபடியினால்‌...” (7 : 8. அடுத்த அதிகாரத்திலும்‌ நாம்‌ மீண்டும்‌ 


“.. அவருடைய வேளை இன்னும்‌ 





இதே வார்த்தைகளை வாசிக்கிறோம்‌: 
வராதபடியினால்‌,” ஒருவனும்‌ அவரைப்பிடிக்கவில்லை (8 : 20). 


“என்‌ வேளை இன்னும்‌ வரவில்லை” என்று முன்பு மூன்று முறை 
சொன்னவர்‌, இப்போது “வேளை வந்தது” (12:23) என்று கூறுவதால்‌ 
அதிலுள்ள ஆழமான கருத்தை நாம்‌ அறிந்து கொள்ள 
வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. தமது மிக முக்கியமான வேலை ஒன்றைச்‌ 
செய்ய வேண்டிய வேளை வந்தது என்பதை அவர்‌ இங்கு கூறுகிறார்‌ 
- அவர்‌ தமது சிலுவைப்‌ பாடுகள்‌, மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, அதன்‌ பின்பு 
தமது இரண்டாம்‌ வருகை வரை தொடர்ந்து நடைபெற வேண்டிய தமது 

44 


ஊழியத்தை ஆரம்பிக்கவும்‌, முடிவற்ற அவரது இராஜ்யத்தில்‌ அவர்‌ 
ஆளுகை செய்ய இராஜாவாக வந்து அமருவதற்கும்‌ வேளை வந்தது எனக்‌ 
கூறுகிறார்‌. இந்த நற்செய்தி நூலில்‌ முழுவதிலும்‌ உள்ள வாக்கியங்களில்‌ 
மிக முக்கியமானதும்‌ ஆழமான பொருள்‌ பொதிந்ததுமான பின்வரும்‌ வேத 
பகுதியைப்‌ படித்தறிய நம்மை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ளுவோம்‌: 
“அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி : மனுஷகுமாரன்‌ 








மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ 





உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. கோதுமை மணியானது நிலத்தில்‌ விழுந்து 





சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, செத்ததேயாகில்‌ மிகுந்த பலனைக்‌ 
கொடுக்கும்‌. தன்‌ ஜீவனைச்‌ சிநேகிக்கிறவன்‌ அதை இழந்துபோவான்‌. 
இந்த உலகத்தில்‌ தன்‌ ஜீவனை வெறுக்கிறவனோ அவன்‌ அதை நித்திய 
ஜீவகாலமாய்க்‌ காத்துக்‌ கொள்ளுவான்‌. ஒருவன்‌ எனக்கு ஊழியம்‌ 


செய்கிறவனானால்‌ என்னைப்‌ பின்பற்றக்கடவன்‌, நான்‌ எங்கே 





இருக்கிறேனோ அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ இருப்பான்‌: ஒருவன்‌ எனக்கு 





ஊழியம்‌ செய்தால்‌ அவனைப்‌ பிதாவானவர்‌ கனம்‌ பண்ணுவார்‌”. 
“இப்பொழுது என்‌ ஆத்துமா கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌ 

பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும்‌ என்று சொல்வேனோ: 

ஆகிலும்‌, இதற்காகவே இந்த வேளைக்குள்‌ வந்தேன்‌. பிதாவே, உமது 





நாமத்தை மிகிமைப்படுத்தும்‌ என்றார்‌. அப்பொழுது: மகிமைப்படுத்தினேன்‌. 





இன்னமும்‌ மகிமைப்படுத்துவேன்‌ என்கிற சத்தம்‌ வானத்திலிருந்து 
உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து, அதைக்‌ கேட்ட ஜனங்கள்‌: 








இடிமுடிக்கம்‌ உண்டாயிற்று என்றார்கள்‌. வேறு சிலர்‌: தேவதூதன்‌ 
அவருடனே பேசினான்‌ என்றார்கள்‌.” 

“இயேசு அவர்களை நோக்கி; இந்தச்‌ சத்தம்‌ என்னிமித்தம்‌ 
உண்டாகாமல்‌ உங்கள்‌ நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த 
உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது; இப்பொழுதே இந்த உலகத்தின்‌ 

















அதிபதி புறம்பாகத்‌ தள்ளப்படுவான்‌. நான்‌ பூமியிலிருந்து 
உயர்த்தப்பட்டிருக்கும்‌ போது, எல்லாரையும்‌ என்னிடத்தில்‌ இழுத்துக்‌ 
கொள்ளுவேன்‌ என்றார்‌ “தாம்‌ இன்னவிதமான மரணமாய்‌ 


மரிக்கப்போகிறாரென்பதைக்‌ குறிக்கும்படி இப்படிச்சொன்னார்‌. ஜனங்கள்‌ 


அவரை நோக்கி: கிறிஸ்து என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌ என்று வேதத்தில்‌ 








சொல்லியதை நாங்கள்‌ கேட்டிருக்கிறோம்‌. அப்படியிருக்க மனுஷகுமாரன்‌ 


45 


உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படிச்‌ சொல்லுகிறீர்‌; இந்த மனுஷகுமாரன்‌ 
யார்‌ என்றார்கள்‌” (12 : 23 - 34. 


அவர்களுடைய வெளிப்படையான அவிசுவாசத்திற்கு அவர்‌ 
பதிலளிக்கையில்‌, “சிலர்‌ விசுவாசிக்கின்றனர்‌. சிலர்‌ விசுவாசியாமல்‌ 
போகிறன்றனர்‌. - ஏன்‌?” என ஏசாயா விளக்கும்‌ இரு வேத பகுதிகளை 
இயேசுவானவர்‌ இங்கு மேற்கோள்‌ காட்டி பேசுகின்றார்‌. ஏசாயா, தனது 
மிகவும்‌ ஆழம்‌ மிக்க பிரசங்கங்களில்‌ (அதிகாரங்கள்‌) ஒன்றினை இவ்வாறு 
துவக்குகிறார்‌; “எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌ யார்‌? 
கர்த்தருடைய புயம்‌ யாருக்கு வெளிப்பட்டது?” வேறொரு இடத்தில்‌ ஏசாயா 
அவிசுவாசத்திற்குக்‌ காரணத்தைக்‌ கூறுகையில்‌, தேவன்ரறேமே அவர்கள்‌ 
விசுவாசிக்கக்‌ கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்களைக்‌ 


குருடாக்கியிருக்கிறார்‌ எனக்‌ கூறுகிறார்‌ (ஏசாயா 53 : 1; 8 : 10. 


“அதற்கு இயேசு : இன்னும்‌ கொஞ்சக்‌ காலம்‌ ஒளி உங்களிடத்தில்‌ 





இருக்கும்‌; இருளில்‌ நீங்கள்‌ அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில்‌ 





நீங்கள்‌ ஒளியின்‌ பிள்ளைகளாகும்படிக்கு, ஒளியினிடத்தில்‌ 
விசுவாசமாயிருங்கள்‌ என்றார்‌. இவைகளை இயேசு சொல்லி, அவர்களை 


விட்டு மறைந்தார்‌” (35, 36. 


இந்த வேதபகுதியில்‌, சிலுவையைச்‌ சுமப்பதற்காகவே தாம்‌ 





இவ்வுலகிற்கு வந்ததாக இயேசுவானவர்‌ கூறினார்‌ என யோவான்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இஸ்ரவேலில்‌ அதிகாரியும்‌ போதகனுமாயிருந்த 
நிக்கொதேமுவிடத்தில்‌ இயேசுவானவர்‌ பேசுகையில்‌, தாம்‌ ஒருவரே 
“தேவனுடைய ஒரே பேறான குமாரனும்‌, தேவனால்‌ ஏற்படுத்தப்பட்ட ஒரே 
வழியும்‌, தேவனால்‌ அனுப்பப்பட்ட ஒரே இரட்சகருமாக இருப்பதால்‌, தாம்‌ 
உயர்ந்தப்பட வேண்டுமென (சிலுவையில்‌ அறையப்படுதல்‌)' மிகத்‌ 




















தெளிவாக எடுத்துக்‌ கூறினார்‌ (யோவான்‌ 
3:14 - 21. இந்நற்செய்தி நூலின்‌ பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ இந்தப்‌ 
பகுதியிலும்‌ அவர்‌ இவ்வுலகத்திற்கு வந்ததின்‌ நோக்கம்‌ மரிப்பதற்காகவே 
என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 





அவர்‌ தமது வேளைக்குள்‌ பிரவேசித்து சிலுவையை எதிர்‌ நோக்கிய 
போது, அவர்‌ ஓர்‌ அற்புதமான உருவகத்தைக்‌ கூறுகிறார்‌. “மெய்யாகவே 








மெய்யாவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, கோதுமை மணியானது 
நிலத்தில்‌ விழுந்து சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, செத்ததேயாகில்‌ மிகுந்த 
46 





பலனைக்‌ கொடுக்கும்‌” (12 : 24). ஆவிக்குரிய காரியங்களை விளக்குவதற்கு 
இயற்கையான விதிகளை அவர்‌ பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ ஒருவர்‌ தாமே 
சிறந்த போதகராக இருப்பதினால்‌ நாம்‌ யாவரும்‌ நன்றாக அறிந்திருக்கிற 
எளிய காரியங்களைக்‌ கொண்டு புரிந்து கொள்வதற்கு அரிதான ஆவிக்குரிய 
சத்திரிங்களை அவர்‌ போதித்தார்‌. இயற்கை விதிகளை நாம்‌ அனுதின 
வாழ்க்கையில்‌ அடிக்கடி கண்டு புரிந்து கொண்டிருக்கிறதினால்‌ 








அவைகளையே அவர்‌ உவமைகளாகப்‌ பயன்படுத்தினார்‌. உதாரணமாக, 


“காட்டுப்‌ புஷ்பங்கள்‌ எப்படி வளருகிறதென்று பாருங்கள்‌......” (மத்தேயு 











6 : 28) - அப்படியே நீங்களும்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ வளருகிறீர்கள்‌. 














அப்படிப்பட்ட உவமானம்‌ ஒன்றைத்தான்‌ அவர்‌ இங்கு சொல்லி 


விளக்குகிறார்‌. கோதுமை மணியானது நிலத்தில்‌ புதைக்கப்படா விட்டால்‌ 











அல்லது நடப்படாவிட்டால்‌ அது வெறும்‌ விதையாகவே இருக்கும்‌. ஆனால்‌ 
நிலத்தில்‌ நடப்படும்போது, வேறு அநேக விதைகளை அது பிறப்பிக்கும்‌. 
இந்த விதிமுறையை அவர்‌ முதலாவது சிலுவை மரணத்தின்‌ மூலமாக தமது 
சொந்த வாழ்க்கையில்‌ நடைமுறைப்படுத்தினார்‌. அவர்‌ தாமே அந்தக்‌ 























கோதுமை மணி என்றும்‌, தம்மூலமாக அதிக கனிகண்‌ உண்டாகும்‌ பொருட்டு 








தாம்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டு, அடக்கம்‌ பண்ணப்பட்டு பின்பு 





உயிர்த்தெழு வேண்டுமென்றும்‌ கூறுகிறார்‌. 


அதன்‌ பின்பு, தம்மை ஆண்டவர்‌ என அழைத்து அவரது சீஷனாக 
மாறி அவரைப்‌ பின்பற்ற விரும்புகிற எந்த வொரு மனிதனுக்கும்‌ இந்த 
விதிமுறையை அவர்‌ நடைமுறைப்படுத்தும்படி அழைப்புக்‌ கொடுக்கிறார்‌. 
நாம்‌ அவரது சீஷர்கள்‌ என்று நம்மை நாமே சொல்லிக்கொள்வோமானால்‌, 
நாம்‌ அவரைப்‌ பின்பற்றி அவருக்கு ஊழியம்‌ செய்து, இந்தக்‌ தோதுமை 
மணி விதிமுறையை நமது வாழ்வில்‌ கடைப்பிடிக்க வேண்டுமெனச்‌ சொல்லி 
அவர்‌ தமது கருத்து மிக்க உபதேசத்தைக்‌ கூறிமுடிக்கிறார்‌. 



































தாம்‌ போதிக்கிற விதிமுறைகளின்‌ சாராம்சத்தை இப்படிப்பட்ட 
உதாரணங்களின்‌ மூலமாகவே அவர்‌ விளக்குகிறார்‌: “தன்‌ ஜீவனைச்‌ 
சிநேகிக்கிறவன்‌ அதை இழந்துபோவான்‌: இந்த உலகத்தில்‌ தன்‌ ஜீவனை 
வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய்க்‌ காத்துக்‌ கொள்ளுவான்‌” 
(12:25). இதே விதிமுறையை விளக்கும்‌ உதாரணங்கள்‌ மற்ற நற்செய்தி 
நூல்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன (லூக்கா 9:23-25; மத்தேயு 10:39; 
மாற்கு 8:35). 


47 


வாழ்வின்‌ சில ஆவிக்குரிய சத்தியங்களை இயேசுவானவர்‌ போதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவரது உவமைகளை நன்றாகப்‌ புரிந்து கொள்ள, 
ஓர்‌ மணற்கடிகாரத்தை கற்பனை செய்த பாருங்கள்‌. கடிகாரம்‌ உங்கள்‌ 
சரீரத்திற்கும்‌, மணல்‌ உங்கள்‌ ஜீவனுக்கும்‌ உதாரணமாயிருக்கிறது. 
மணற்கடிகாரத்திலுள்ள நுண்ணிய துளை வழியாக மணல்‌ சிறிது சிறிதாக 
மேலிருந்து கீழ்நோக்கி இறங்குவதை உங்களால்‌ தடுத்து நிறுத்தமுடியாது. 
அவ்வாறே காலம்‌ ஒவ்வொரு மணித்துளியாகக்‌ கடந்து போய்க்‌ 
கொண்டேயிருக்கும்‌. காலம்‌ கடந்து செல்லுவதையும்‌ உங்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. உங்கள்‌ ஜீவனை இரட்சித்துக்‌ கொள்ளவோ அல்லது 
பாதுகாக்கவோ உங்களால்‌ கூடாதே” என சங்கீதக்காரன்‌ எழுதுகையில்‌ 





நமதாண்டவர்‌ கூறின அதே விதிமுறையைத்தான்‌ பொருள்படக்‌ கூறுகிறான்‌. 
(சங்கீதம்‌ 22:29). 


நாம்‌ அதிகமான ஆண்டுகள்‌ உயிர்‌ வாழ வேண்டுமென விரும்பி 








நமது ஜீவனைப்‌ பிடித்து வைத்துக்கொள்ள முடியாது. இயேசுவானவருடைய 





கூற்றுப்படி, அதிக நாட்கள்‌ உயிர்‌ வாழ வேண்டுமென விரும்புகிறவன்‌ 











விரைவிலேயே அதை இழந்து போவான்‌. “நான்‌ ஒரு அறைக்குள்‌ சென்று 
கதவை அடைத்துக்‌ கொண்டு உள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால்‌ 
என்‌ ஆயுசு நாட்களைக்‌ கூட்டிக்‌ கொள்ளுவேன்‌ அல்லது சாகாமல்‌ 
நெடுங்காலம்‌ உயிர்‌ வாழ்வேன்‌” என யாராவது கூறுவதை உங்களால்‌ 


கற்பனை செய்து பார்க்க முடியுமா? 
ஆதிகால கலாச்சாரத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த மக்களைக்‌ 


காணும்படி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு நாள்‌ நான்‌ சென்றிருந்தேன்‌. 
அந்தக்‌ காட்டுக்குள்‌ இருந்து வெளியே வந்த மக்கள்‌, வெளி உலகில்‌ 





கடினமாக உழைக்கிற மக்களைக்‌ கண்டு ஆச்சரியப்பட்டனர்‌. ஏனெனில்‌ 
அதிகக்‌ கடினமாக உழைப்பதினால்‌ நாம்‌ நமது சக்தியை விரைவில்‌ இழந்து 
விடுவோம்‌ என்றும்‌ அதனால்‌ நாம்‌ குறுகிய காலத்தில்‌ மரித்துவிடுவோம்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ நம்பி வந்தனர்‌. ஆனால்‌ உண்மை அதற்கு நேர்‌ எதிரானது 





என நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. நீங்கள்‌ எப்போதும்‌ அமைதியாக உட்கார்ந்து 
கொண்டு அல்லது ஓய்வெடுத்துக்‌ கொண்டே இருந்தால்‌ உண்மையில்‌ 





உங்கள்‌ ஆயுசு நாட்களை நீங்கள்‌ குறைத்துக்‌ கொள்ளுவீர்கள்‌. மனிதன்‌ 
தன்னுடைய ஜீவனைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதைக்‌ குறித்தக்‌ கோட்பாட்டை 


இயேசுவானவர்‌ கூறுகையில்‌, அவனது சரீரப்பிரகாரமான வாழ்வைக்‌ குறித்து 


48 


அவர்‌ போதித்தது மிகவும்‌ உண்மையானதாகக்‌ காணப்படுகிறது. நீங்கள்‌ 
உங்களுடைய ஜீவனைக்‌ காத்துக்‌ கொள்ளக்‌ கடினமாக உழைத்து உங்கள்‌ 
சக்தியை வெளியேற்ற வேண்டும்‌ அல்லாவிட்டால்‌ உங்கள்‌ ஜீவனை இழந்து 


போவீர்கள்‌. 


உங்களுடைய ஜீவனைக்‌ காத்துக்‌ கொள்ள உங்களால்‌ முடியாது. 
ஆனால்‌ நீங்கள்‌ உயிரோடிருக்கும்போதே அதன்‌ பொருட்டு ஏதாகிலும்‌ 
செய்யக்கூடும்‌ என இயேசுவானவர்‌ போதித்தார்‌. மணற்கடிகாரத்தில்‌ மணல்‌ 
சிறிது சிறிதாக மேலிருந்து கீழ்நோக்கி இறங்குவதைக்‌ கட்டுப்படுத்த 
உங்களால்‌ கூடும்‌. அவ்வாறே உங்கள்‌ வாழ்நாட்களை செலவு செய்கிற 
விதத்தில்‌ நீங்கள்‌ அதைக்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்திருக்க முடியும்‌. 
உதாரணமாக, அந்த மணற்கடிகாரத்திலுள்ள மணல்‌ யாவும்‌ கீழே இறங்கும்‌ 
வரைக்கும்‌ அமைதியாகப்‌ பார்த்துக்கொண்டே இருந்து அதைக்‌ 
கட்டுப்படுத்த எந்த முயற்சியும்‌ எடுக்காதிருப்பதைப்‌ போல, 70 ஆண்டு 
காலம்‌ இவ்வுலகில்‌ நீங்கள்‌ வாழ்ந்தாலும்‌ அந்த வருஷங்களை எந்த 
நோக்கத்திற்காக செலவு செய்தீர்கள்‌ என்ற எண்ணமற்று காலத்தை வீணாகக்‌ 








கடத்தவும்‌ உங்களால்‌ கூடும்‌. 


பழைய ஏற்பாட்டு நூல்‌ ஒன்றில்‌ நாம்‌ இவ்வாறு வாசிக்கிறோம்‌: “நாம்‌ 
ம்ரிப்பது நிச்சயம்‌, திரும்பச்‌ சேர்க்கக்‌ கூடாதபடிக்கு, தரையிலே சுவறுகிற 
தண்ணீரைப்‌ போல்‌ இருக்கிறோம்‌” (11 ௭... சாமுவேல்‌ 14:14). நீங்கள்‌ 
85 ஆண்டு காலம்‌ இவ்வுலகில்‌ வாழ்ந்து இருந்தாலும்‌ வாழ்க்கையின்‌ 
நோக்கம்‌ என்னவென்பதை நீங்கள்‌ எண்ணாமற்‌ போனால்‌ உங்கள்‌ 
வாழ்க்கையை வீணாக்கிவிட்டீர்கள்‌ என்றுதான்‌ அர்த்தமாகும்‌. 
நல்லவைகளைத்‌ தெரிந்து கொள்ள சுய அதிகாரம்‌ உடையவர்களாக நாம்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. எனவே, வாழ்வின்‌ நோக்கத்தை அறிந்து 
கொள்வதையே நாம்‌ தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. நமது 
வாழ்க்கையைத்‌ திரும்பவும்‌ அள்ளமுடியாத தண்ணீரைப்‌ போலத்‌ தரையில்‌ 
ஊற்றிவிட்டு அதை வீணாக்கவும்‌ நம்மால்‌ கூடும்‌. 


ஒரு குவளைப்‌ பயிற்றங்‌ கூழுக்காகத்‌ தனது சேஷ்ட புத்திர பாகத்தை 
விற்றுப்போட்ட ஏசாவைப்‌ போல நீங்களும்‌ அதே பாவத்தைச்‌ 
செய்யக்கூடும்‌ (ஆதியாகமம்‌ 25:21-34). உங்கள்‌ வாழ்க்கைக்கு அதிக விலை 
கொடுக்க அநேகர்‌ காத்திருக்கின்றனர்‌. நல்ல விலைக்கு உங்கள்‌ 





வாழ்க்கையை நீங்கள்‌ விற்றுப்‌ போடலாம்‌. அல்லது அதிக சம்பளம்‌ 


49 


கொடுக்கிறவனுக்கு உங்களை அடிமையாக்கிக்‌ கொள்ளலாம்‌. 
முடிவெடுக்கும்‌ உரிமை உங்கள்‌ கரத்தில்தான்‌ உள்ளது. உங்களுடைய 
சேஷ்ட புத்திர பாகத்தை நீங்கள்‌ விற்றுப்போட வேண்டாமென 


இயேசுவானவர்‌ எச்சரிக்கிறார்‌: 
“மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌ 


தன்‌ ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால்‌ அதனால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? 
தன்‌ ஜீவனுக்கு ஈடாக அவன்‌ என்னத்தைக்‌ கொடுப்பான்‌?” வேறொரு 





ஆங்கில மொழி பெயர்ப்பில்‌ “ஆத்துமா” என்ற வார்த்தைக்குப்‌ பதிலாக 


“அவன்‌ தன்னையே” எனும்‌ வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 





“தன்னையே ஒருவன்‌ விற்றுவிட்டு இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 





வாங்கினாலும்‌ அதனால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? தன்னை மீண்டும்‌ 
வாங்குவதற்கு விலையாகக்‌ கொடுக்க அவனிடத்தில்‌ என்ன இருக்கிறது?” 
(மாற்கு 8:35-37. 


“உலகிலுள்ள எல்லா செல்வத்தையும்‌, பணத்தையும்‌ பெயரையும்‌ 
புகழையும்‌ பெறுகிறதற்காக ஒருவன்‌ தன்னையே விற்று விட்டால்‌ அதனால்‌ 
அவனுக்கு லாபம்‌ என்ன?” மற்றும்‌ “தன்னை மீட்டுக்‌ கொள்ள அவன்‌ 
திரும்புவம்‌ எவைகளைத்‌ தனக்க ஈடாகக்‌ கொடுப்பான்‌?” ஆகிய இந்த 


இரு கேள்விகளும்‌ மிகவும்‌ ஆழமான பொருள்‌ பொதிந்தவையாகும்‌. 





ஒவ்வொரு நபருக்கும்‌ ஒரு தனித்தன்மையும்‌ ஆள்தத்துவமும்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. அவரவருக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள அந்த 








தனித்தன்மையினால்‌ தான்‌ ஒருவர்‌ மற்றொருவரிடமிருந்து மாறுபட்டவராக 


காணப்படுகிறார்‌. நீங்கள்‌ தனித்தன்மை உள்ளவராக இருக்க வேண்டுமென 





தேவன்‌ விரும்புகிறார்‌. தேவனிடத்திலிருந்து நீங்கள்‌ பெற்றிருக்கிற 
உங்களுக்கே உரிய தனித்தன்மையை ஒருவருக்கும்‌ விற்றுப்போடக்‌ 
கூடாதென நமதாண்டவர்‌ இயேசு கற்பித்திருக்கிறார்‌. 


இரண்டாவது கேள்வி இன்னும்‌ அதிக ஆழமான 
கருத்துடையதாயிருக்கிறது. “தன்னை மீட்டுக்‌ கொள்ள அவன்‌ திரும்பவும்‌ 





எவைகளைத்‌ தனக்கு ஈடாகக்‌ கொடுப்பான்‌?” வேறு வார்த்தைகளில்‌ 





கூறுவோமானால்‌, “எவைகளைப்‌ பெறும்படி அவன்‌ தன்னையே 





விற்றுப்போட்டான்‌?” “ஒரு கலசம்‌ பயிற்றங்‌ கூழுக்காக” ஏசா தனக்குரிய 
எல்லாவற்றையும்‌ விற்றுவிட்டான்‌ என வேதம்‌ கூறுகிறது. தன்னுடைய 


50 


மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என அவன்‌ அறியாமல்‌ இருந்தபடியினால்‌ 
தன்னை மிகவும்‌ இழிவான ஓர்‌ ஆதாயத்துக்காக விற்றுவிட்டான்‌. 
இயேசுவானவர்‌ சிலுவைக்குச்‌ சென்றபோது நமக்காக ஒரு நல்ல 
மாதிரியை ஏற்படுத்தி வைத்தார்‌. உங்களுக்காகவும்‌ எனக்காகவும்‌ 
இரட்சிப்பை உண்டுபண்ணும்‌ பலியை செலுத்துவதற்காக மாத்திரம்‌ அவர்‌ 
சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின்‌ நற்செய்தி 
நூல்களும்‌, புதிய ஏற்பாட்டு நிருபங்களும்‌ இறையியல்‌ நூல்களும்‌ 
அதையேதான்‌ கூறுகின்றன. இயேசுவின்‌ சிலுவையின்‌ அடிப்படையிலான 








இரட்சிப்போடுகூட கூடுதலாக, அவர்‌ தமது சிலுவையைச்‌ சந்தித்தபோது 
அவர்‌ நமக்குக்‌ காண்பித்த மாதிரியில்‌ வாழ்வின்‌ தத்துவம்‌ ஒன்று 








கற்பிக்கப்படுகிறது. நமது வாழ்க்கைக்கு ஒப்பாகக்‌ காணப்படுகின்ற 








மணற்கடிகாரத்திலுள்ள மணல்‌ வெளியேற்றப்படுவதில்‌ நமது தெரிந்து 


கொள்ளுதலை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என அவர்‌ நமக்குக்‌ 











காண்பித்திருக்கிறார்‌. நிலத்தில்‌ ஊன்றப்படாத விதை கனி கொடாது என 


அவர்‌ கூறியபோது, நமது வாழ்க்கையை பலியாக ஒப்புக்கொடுக்க 





வேண்டுமென்ற சத்தியத்தை அவர்‌ போதித்தார்‌. 
திரண்ட கருத்து 

உங்களுடைய ஜீவனை உங்களால்‌ இரட்சித்துக்‌ கொள்ள முடியாது 
என்று இயேசுவானவர்‌ தெளிவாகப்‌ போதித்தார்‌. நீங்கள்‌ அதை 
வீணாக்கலாம்‌, விற்றுவிடலாம்‌, தவறான நோக்கங்களுக்குகாகவோ அல்லது 
சரியான நோக்கங்களுக்காகவோ பலியாகக்‌ கொடுக்கலாம்‌. அல்லது உங்கள்‌ 
வாழ்க்கையைக்‌ கொண்டு தேவன்‌ என்ன செய்ய விரும்புகிறாரோ அதைச்‌ 
செய்ய அவருக்கே ஒப்புக்கொடுக்கலாம்‌. இயேசுவானவர்‌ சிலுவையைச்‌ 
சந்தித்தபோது இதைத்தான்‌ நமக்கு மாதிரியாகக்‌ காண்பித்தார்‌. அதற்காகவே, 
அந்த வேளைக்காகவே அவர்‌ இவ்வுலகிற்கு வந்தார்‌. 

அவரது மிக முக்கியமான வேளை வந்தபோது, அவர்‌ கலங்கினார்‌ 
என வாசிக்கிறோம்‌. “கலங்கினார்‌'” என்ற வார்த்தை நமக்கு ஆச்சரியத்தை 
அளிக்கிறது. அவர்‌ லாசருவின்‌ கல்லறையினருகில்‌ நின்றபோதும்‌ 
“கலங்கினார்‌” என பதினோராம்‌ அதிகாரத்தில்‌ வாசிக்கிறோம்‌. 
மரியாளையும்‌ அழுகிற யூதர்களையும்‌ அவர்‌ கண்டபோது “கலங்கித்‌ 


துயரமடைந்தார்‌''. உண்மையில்‌ அது ஓர்‌ “நீதியான கோபம்‌.” பாவத்தினால்‌ 


51 


விளைந்த கொடிய வியாதி மற்றும்‌ மரணம்‌ ஆகியவற்றை அவர்‌ லாசருவின்‌ 
கல்லறையினருகில்‌ நேருக்கு நேர்‌ சந்தித்தார்‌. அங்கு அவர்‌ சந்தித்த பாவம்‌ 
மற்றும்‌ பிசாசின்‌ வல்லமையைக்‌ கண்டு கோபமடைந்தார்‌. அவரைச்‌ 


சிலுவைக்குப்‌ போகவிடாமல்‌ தடை செய்த எல்லா பாதாளத்தின்‌ 





வல்லமைக்கும்‌ எதிராக அவர்‌ மகா கோபத்துடன்‌ யுத்தம்‌ செய்தார்‌. 
மத்தேயு, மாற்கு மற்றும்‌ லூக்கா ஆகியோர்‌ எழுதிய நற்செய்தி 
நூல்களின்‌ துவக்கத்தில்‌, இயேசுவானவர்‌ சோதிக்கப்பட்டபோது, 


அச்சோதனையின்‌ இறுதியில்‌ பிசாசானவன்‌ கொஞ்ச காலத்திற்கு அவரை 





விட்டு விலகிப்போனான்‌ என காண்கிறோம்‌ (மத்தேயு 4, 
£ற்கு 1, லூக்கா 4. இயேசுவானவர்‌ சிலுவைக்குப்‌ போகும்‌ வரைக்கும்‌ 
சாசானவன்‌ தொடர்ந்து அவரை எதிர்த்து போர்‌ செய்து கொண்டே 





ந்தான்‌. ஒரு விதையைப்‌ போல நிலத்தில்‌ விழுந்து மரித்து கனி கொடுக்க 





வண்டுமென அவர்‌ முடிவு செய்தபோது பாதாளத்தின்‌ சகல 





ல்லமைகளையும்‌ அவள்‌ நேருக்கு நேர்‌ சந்தித்தார்‌. பிதாவினுடைய 
த்தமாக இருக்கிறதும்‌, மனுக்குலத்திற்கு இரட்சிப்பைக்‌ கொண்டு 
ருகிறதுமான பலியாக தம்மையே ஒப்புக்‌ கொடுக்க அவர்‌ செய்த தீர்மானம்‌ 





உ% 2 ல உ டி5 


ஒன்றே நான்கு நற்செய்தி நூல்களிலும்‌ மிகவும்‌ பிரம்மிக்கத்தக்க விதத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளது. 





அவர்‌ தமது ஆத்துமாவில்‌ கலக்கமுற்று தமது பிதாவை நோக்கி 
ஜெபிக்கையில்‌, பின்வரும்‌ கேள்வியைக்‌ கேட்டார்‌: “இப்பொழுது என்‌ 
ஆத்துமா கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌? பிதாவே இந்த 
வேளையினின்று என்னை இரட்சியும்‌ என்று சொல்வேனோ, ஆகிலும்‌ 
இதற்காக இவ்வேளைக்குள்‌ வந்தேன்‌. பிதாவே, உமது நாமத்தை 
மகிமைப்படுத்தும்‌ என்றார்‌” (27, 28). 





அவர்‌ சிலுவையில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்போது, அவரது 
பகைவர்கள்‌ அவரைக்‌ கண்டு, “மற்றவர்களை இரட்சித்தான்‌; தன்னைத்தான்‌ 
இரட்சித்துக்‌ கொள்ளத்‌ திராணியில்லை...” என்று சொல்லி அவரை 
நிந்தித்தார்கள்‌. (மத்தேயு 27:42). அது ஒரு உண்மையான கூற்றுதான்‌. 
ஏனெனில்‌ உங்களை நீங்களே இரட்சித்துக்‌ கொள்ள இயலாவிட்டால்‌ பிறரை 
இரட்சிப்பது கூடாத காரியமாகும்‌. நீங்கள்‌ ஓர்‌ தீர்மானம்‌ செய்ய வேண்டும்‌. 
ஒன்று நீங்கள்‌ பிறரை இரட்சிக்க வேண்டும்‌ அல்லது உங்களை நீங்களே 
இரட்சித்துக்‌ கொள்ளத்‌ தீர்மானம்‌ செய்ய வேண்டும்‌. அவர்‌ மற்றவர்களை 


52 


இரட்சிக்க வேண்டுமென தீர்மானம்‌ செய்தபோது மிக அற்புதமான விதத்தில்‌ 
அதைச்‌ செய்து முடித்தார்‌. “பிதாவே, உமது நாமத்தி மகிமைப்படுத்தும்‌” 
எனும்‌ மாபெரும்‌ ஜெபத்தை அவர்‌ செய்தபோது, பிதாவானவர்‌ உடனே 
ரலோகத்திலிருந்து அந்த ஜெபத்திற்கு ஓர்‌ அற்புதமான பதிலையும்‌ 
ஏின்வருமாறு அனுப்பினார்‌: “...மகிமைப்படுத்தினேன்‌. இன்னமும்‌ 






































மகிமைப்படுத்துவேன்‌...” (யோவான்‌ 12:28). இயேசு கிறிஸ்துவின்‌ 














ரிபூரணமான வாழ்க்கைக்கு எத்தனை அற்புதமான ஓர்‌ கல்லறை வாசகம்‌! 





ஒரு வாழ்வின்‌ நோக்கம்‌ என்ன? தேவனை மகிமைப்படுத்துவதே 
வாழ்வீன்‌ நோக்கமாகும்‌. நீங்கள்‌ எவ்வாறு தேவனை 


மகிமைப்படுத்துகிறீர்கள்‌? இயேசுவானவர்‌ தமது அப்போஸ்தலர்களோடு 





கடைசி சில மணி நேரங்களை செலவிட்டுக்‌ கொண்டிருந்தபோது - கைது 














செய்யப்பட்டு சிலுவைக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பு - ஓர்‌ 





வல்லமையான ஜெபத்தைச்‌ செய்கிறார்‌ (யோவான்‌ 17. முப்பத்து மூன்று 


ஆண்டு காலமாக தாம்‌ வாழ்ந்த வாழ்க்கையை பின்வரும்‌ வார்த்தைகளில்‌ 

















இரத்தினச்‌ சுருக்கமாகக்‌ கூறி ஜெபிக்கிறார்‌: “பிதாவே, பூமியிலே நான்‌ 





உம்மை மகிமைப்படுத்தினேன்‌. நான்‌ செய்யும்படி நீர்‌ எனக்கு நியமித்த 





கிரியையைச்‌ செய்து முடித்தேன்‌” (யோவான்‌ 17:4). இயேசுவானவர்‌ இந்த 





ஜெபத்தைச்‌ செய்தபோது, நாம்‌ தேவனை எவ்வாறு மகிமைப்படுத்த 





வேண்டும்‌ என்பதை நமக்குக்‌ காண்பித்தார்‌. 











அமெரிக்க நூலாசிரியரும்‌ தேவ பக்தியுள்ள ஓர்‌ சபை மேய்ப்பருமான 








A.W. டோசர்‌ என்பவர்‌ நாம்‌ பின்வருமாறு ஜெபிக்க வேண்டுமென அடிக்கடி 
கூறுவதுண்டு: 








“பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்திக்‌ கொள்ளும்‌ - அதற்கான 
கிரயத்தை என்னிடத்திற்கு அனுப்பும்‌ - எப்படிப்‌ கிரயமாக இருந்தாலும்‌ 
நான்‌ அதை செலுத்துவேன்‌ - உமது நாமத்தை மாத்திரம்‌ மகிமைப்படுத்திக்‌ 
கொள்ளும்‌!” சிலுவை மரணத்தின்‌ மூலமாக தமது பிதாவாகிய தேவனுடைய 


























சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும்‌ என்ற கட்டளையை இயேசுவானவர்‌ 
பெற்றுக்‌ கொண்டு அதற்குக்‌ கீழ்ப்படிந்தபோது அவரது இருதயமும்‌ ஜெப 
ஆவியும்‌ அவ்வாறுதான்‌ இருந்தது. அவரது ஜெபத்திற்கு அவருடைய 
பிதாவினிடத்திலிருந்து வந்த மறுமொழி: “உமது வாழ்க்கையின்‌ மூலமாக 

















நான்‌ மகிமையடைந்து வந்திருக்கிறேன்‌. நான்‌ இன்னமும்‌ 
மகிமைப்படுவேன்‌!” 


53 


இயேசுவானவருடைய பரிபூரணமான வாழ்க்கையின்‌ மூலமாக 








பிதாவானவர்‌ எவ்வளவு அதிகமான மகிமையை மீண்டும்‌ மீண்டும்‌ 
அடைந்தார்‌ என்பதை எண்ணிப்பாருங்கள்‌. சிலுவையை அவர்‌ 
சந்தித்தபோது, 
ஜெபித்தார்‌. அவர்‌ தமது பிதாவினிடத்திலிருந்து மிகவும்‌ அற்புதமான 
பதிலைப்‌ பெற்றார்‌. நமது வாழ்க்கையில்‌ நமக்கு எதிராக வருகின்ற 


66 


தொவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌” என அவர்‌ 





கடினமான சூழ்நிலைகளையும்‌ பிரச்சனைகளையும்‌ நாம்‌ எவ்வாறு சந்திக்க 


வேண்டும்‌ என்பதையும்‌ அவர்‌ நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 





அந்த விதமான ஜெபத்தை உங்களால்‌ செய்ய இயலுமா? நாம்‌ 


எல்லாரும்‌ சுயநல மிக்கவர்களாயிருக்கிறோம்‌. சுய நலத்தையே வேதம்‌ 





பாவம்‌ என்று கூறுகிறது. சுயநலம்‌ மிக்கவர்களாக இருக்கும்படி நாம்‌ 
சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவனை மையமாகக்‌ கொண்ட வாழ்க்கை 
வாழும்படி சிருஷ்டிக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌. நமது சொந்த சித்தத்தைச்‌ செய்ய 
தேவன்‌ நம்மை சிருஷ்டிக்கவில்லை. நமது சித்தத்தையோ அல்லது அவரது 
த்தத்தையோ செய்ய தெரிந்தெடுக்கும்‌ திறன்‌ படைத்தவர்களாக அவர்‌ 
ம்மைச்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. இயேசுவானவர்‌ நமக்கு மாதிரியாகக்‌ காட்டிச்‌ 
சன்றதைப்‌ போல, பிதாவினுடைய சித்தத்தைச்‌ செய்வதையே தெரிந்து 
காள்ளும்படி நாம்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. நமது சொந்த சித்தம்‌ 
சய்த நமக்கு மகிமையை உண்டு பண்ணிக்‌ கொள்ளாமல்‌ பிதாவின்‌ 





நு ஓ ஓ ஓ. ஆ 





த்தத்தீன்‌ படிச்செய்து அவருக்கே மகிமை உண்டாகும்படி செய்ய 


வேண்டும்‌. 





இந்தப்‌ பகுதியில்‌ அவர்‌ நமக்குப்‌ போதிக்கிற யாவையும்‌ தமது 
வாழ்க்கையில்‌ வாழ்ந்து காட்டினார்‌. “கனி தரும்படி எனது ஜீவனை ஒரு 
விதையைப்‌ போல இந்த மண்ணில்‌ புதைத்து மரித்து 
உயிர்த்தெழப்போகிறேன்‌” என்று அவர்‌ கூறினார்‌. அவர்‌ தாம்‌ 





சொன்னபடியே மரித்து அடக்கம்‌ பண்ணப்பட்டு உங்களுக்காகவும்‌ 








எனக்காகவும்‌ உயிர்த்தெழுந்த பின்பு இவ்வாறு கூறினார்‌: “ஒருவன்‌ எனக்கு 





ஊழியம்‌ செய்கிறவனானால்‌ என்னைப்‌ பின்பற்றக்கடவன்‌” (12:26). 


அவர்‌ அவ்வாறு சொல்லுவதன்‌ அர்த்தம்‌ இதுதான்‌: “என்னால்‌ 


ஏற்படுத்தப்பட்ட எனது சீஷர்கள்‌, என்னை உண்மையாகப்‌ 





பின்பற்றுவார்களானால்‌ நான்‌ போதிக்கிறவைகளையும்‌ 


54 


சாதிக்கிறவைகளையும்‌ அவர்களும்‌ தங்களுடைய வாழ்க்கையில்‌ வாழ்ந்து 





காட்டுவார்கள்‌.” அவரது போதனையை புரிந்து கொண்டு அதன்படியே 
செய்கிறவர்களுக்கு அவர்‌ அருளும்‌ வாக்குத்தத்தம்‌ : “உங்கள்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்படிக்கு நீங்கள்‌ அதை இழக்க வேண்டும்‌ என்ற 
சத்தியத்தைப்‌ புரிந்து கொள்ளுவீர்களானால்‌ எனது பிதாவானவர்‌ உங்களைக்‌ 
கனம்‌ பண்ணுவார்‌.” 

நான்‌ சிறுவனாயிருந்தபோது, பதினோரு பிள்ளைகளுக்குத்‌ 
தாயாயிருந்த பயபக்தியுள்ள எனது தாயினிடத்தில்‌ இவ்வாறு கேட்டது 
எனக்கு நினைவிருக்கிறது: “உங்களுக்கு மறுபடியும்‌ இந்த வாழ்க்கை 
கிடைத்தால்‌, இத்தனை பிள்ளைகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுவீர்களா?” எனது 
தாய்‌ எனக்கு அளித்த பதில்‌ இன்றும்‌ நினைவில்‌ நிற்கிறது: “ஆம்‌, ஆனால்‌ 
அந்த ஒப்புக்‌ கொடுத்தலை நான்‌ செய்வதற்கு முன்பு, எனது சொந்த 
விருப்பத்தின்படி நான்‌ வாழப்போவதில்லை தேவனுடைய 

















விருப்பத்தின்படியே வாழ்வேன்‌, என்ற தீர்மானத்தை நான்‌ செய்திருப்பேன்‌.” 











எனது தாயார்‌ செய்த அந்த அர்ப்பணிப்பைக்‌ கேட்கும்‌ இலட்சக்‌ 
கணக்கான அமெரிக்க மக்கள்‌ இன்றைய கலாச்சாரத்தின்படி இவ்வாறு 
பதிலளித்திருப்பார்கள்‌: “அந்த எண்ணத்தை அழித்துவிடு! உனது சொந்த 
விருப்பத்தின்படி வாழ உனக்கு உரிமை உண்டு.” “இனிய வாழ்வை 














அனுபவியுங்கள்‌!” என்ற மிகவும்‌ பிரபலமான வாசகம்‌ ஒன்று இன்று 





அமெரிக்காவில்‌ உண்டு. மனிதாபிமானம்‌ நிறைந்த பொதுவான தத்துவம்‌ 
ஒன்று இவ்வாறு கூறுகிறது : “உங்களுடைய தனிப்பட்ட பிரபஞ்சத்தில்‌ 
நீங்கள்‌ மட்டும்‌ தான்‌ மையத்திலிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ விரும்புவது எதுவோ 








அதுதான்‌ வாழ்க்கை. நீங்கள்‌ விரும்புவதைப்‌ பெறுவதற்கு எவைகளைச்‌ 
செய்வீர்களோ அதுதான்‌ வாழ்க்கை” இது இயேசுவானவர்‌ கற்பித்த 
கோட்பாடுகளுக்கும்‌ மாதிரிகளுக்கும்‌ நேர்‌ எதிரானது. “ஒருவன்‌ தன்‌ 
சிநேகிதருக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிற அன்பிலும்‌ அதிகமான அன்பு 





66 


ஒருவரிடத்திலுமில்லை” (15 : 13. 








பதினோராம்‌ அதிகாரத்தில்‌, லாசருவை எழுப்புவதற்கு முன்பு, அவர்‌ 
ஜெபித்து முடித்த பின்பு, அவர்‌ ஜெபித்த ஜெபமானது தமது பிதா கேட்க 
வேண்டும்‌ என்பதற்காக அல்ல, தம்மைச்‌ சுற்றி நின்ற மக்களின்‌ 











55 


நன்மைக்காகவே என கூறுகிறார்‌. ஒரு இடிமுழக்கம்‌ உண்டாயிற்று அல்லது 
ஒரு தேவ தூதன்‌ அவரோடே பேசினான்‌ என எண்ணிக்‌ கொண்டிருந்த 
மக்களிடத்தில்‌ அவர்‌ மறுமொழியாக இவ்வாறு கூறினார்‌: “இந்தச்‌ சத்தம்‌ 
என்னிமித்தம்‌ உண்டாகாமல்‌ உங்கள்‌ நிமித்தமே உண்டாயிற்று” (30). இந்த 
இரு சம்பவங்களின்‌ மூலமாகவும்‌ அவர்‌ தமது பிதாவோடு பரிபூரணமான 





ஐக்கியம்‌ உடையவராக இருப்பதாக நமக்குக்‌ கூறுகிறார்‌. அவர்‌ தமது 
பிதாவோடு எப்போதும்‌ ஐக்கியமாக இருப்பதினால்‌, இருவரும்‌ ஒருவரது 
எண்ணங்களை மற்றொருவர்‌ நன்றாக அறிந்திருந்தனர்‌. 











வானத்திலிருந்து உண்டான அந்த சத்தம்‌ தமக்காக அல்ல என்று அவர்‌ 
கூறின பின்பு நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்த ஒரு மாபெரும்‌ போதனையை 
அவர்‌ கொடுக்கிறார்‌. “இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு 
உண்டாகிறது; இப்பொழுதே இந்த உலகத்தின்‌ அதிபதி புறம்பாகத்‌ 
தள்ளப்படுவான்‌” (31. அவர்‌ இப்பொழுது பிசாசோடும்‌, பாதாளத்தின்‌ 


























சகல பொல்லாத வல்லமைகளோடும்‌ நேருக்கு நேர்‌ யுத்தம்‌ செய்யத்‌ தம்மை 





ஆயத்தம்‌ செய்து கொள்ளுகிறார்‌. 


இயேசுவானவர்‌, தமது ஊழியத்தின்‌ ஆரம்ப நாட்களில்‌ சந்தித்த 
சோதனையானது. அவரது மூன்று ஆண்டு கால ஊழியம்‌ சோதனையானது, 
அவரது மூன்று ஆண்டு கால ஊழியம்‌ முழுவதிலும்‌ தொடர்ந்து வருவதை 
நான்‌ கண்டிருக்கிறேன்‌. சிலுவையைச்‌ சந்திக்கப்‌ போகிற இந்த வேளையில்‌ 
சொசின்‌ மேல்‌ அவருக்கு இறுதியான வெற்றி கிடைக்கப்‌ போகிறது. அவர்‌ 








தமக்குக்‌ கிடைக்கப்போகிற வெற்றியைக்‌ குறித்து இவ்வாறு கூறினார்‌: “நான்‌ 











பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது, எல்லாரையும்‌ என்னிடத்தில்‌ 








இழுத்துக்‌ கொள்ளுவேன்‌ என்றார்‌. தாம்‌ இன்னவிதமான மரணமாய்‌ மரிக்கப்‌ 
போகிறார்‌ என்பதைக்‌ குறிக்கும்படி இப்படிச்‌ சொன்னார்‌.” (32, 33). 


இந்த நற்செய்தி நூலின்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ யோவான்‌, 
நிக்கொதெமுவுக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறார்‌. அதாவது 
இஸ்ரவேலரின்‌ பாளயத்தில்‌, சர்ப்பத்தினால்‌ கடியுண்டவர்களை உயிர்‌ 
பிழைக்கச்‌ செய்ய, மோசே வெண்கல சர்ப்பம்‌ ஒன்றைச்‌ செய்து அதை 
யாவரும்‌ காணும்‌ விதத்தில்‌ ஓர்‌ உயரமான இடத்தில்‌ தூக்கி நிறுத்தினான்‌. 
அதைப்‌ பார்த்த யாவரும்‌ உயிர்‌ பிழைத்தனர்‌. அந்த அற்புதமான 
சம்பவத்தை அவர்‌ தமது சிலுவை மரணத்திற்கு ஒப்பிட்டுப்‌ பேசுகிறார்‌. 
ஆனால்‌ அந்த வெண்கல சர்ப்பத்தைக்‌ காட்டிலும்‌ இவர்‌ அதிக 
56 











மேன்மையுள்ளவர்‌. “நான்‌ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது, 
எல்லாரையும்‌ என்னிடத்தில்‌ இழுத்துக்கொள்வேன்‌'' என்னும்‌ அருமையான 
வாக்கு ஒன்றை அவர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ அவ்வாறு 
உயர்த்தப்பட்டு இரண்டாயிரம்‌ ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன இலட்சக்‌ 








கணக்கானோர்‌ அவரை நோக்கிப்பார்த்து இரட்சிப்படைந்திருக்கின்றனர்‌. 


மதத்தலைவர்கள்‌ அவரிடத்தில்‌ சந்தேகத்தோடு இவ்வாறு கேட்டனர்‌; 
“கிறிஸ்து என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌ என்று வேதத்தில்‌ சொல்லியதை 
நாங்கள்‌ கேட்டிருக்கிறோம்‌, அப்படியிருக்க மனுஷகுமாரன்‌ உயர்த்தப்பட 
வேண்டியதென்று எப்படிச்‌ சொல்லுகிறீர்‌; இந்த மனுஷகுமாரன்‌ யார்‌?” (34). 


சாதாரண மனிதனை “மனுஷகுமாரன்‌” அதாவது ஒரு மனிதனுக்குப்‌ 
பிறந்த குமாரன்‌ என்று அர்த்தம்‌ கொள்ளும்‌ விதத்தில்‌ வேதம்‌ கூறுகிறது. 
ஆனால்‌ இயேசுவானவர்‌ தம்மை “மனுஷகுமாரன்‌” என அழைக்கும்‌ போது 
ஒரு சாதாரண மனிதனுக்குப்‌ பிறந்த குமாரனைக்‌ குறிப்பிட்டுப்‌ பேசாமல்‌ 





தேவனுடைய ஒரே பேறான குமாரனாகத்‌ தம்மை வெளிப்படுத்திப்‌ 
பேசுகிறார்‌. நாம்‌ எல்லாரும்‌ தேவனுடைய குமாரர்கள்தான்‌. ஆனால்‌ 
அவரோ தேவனுடைய ஒரே பேறான குமாரன்‌ - அவர்‌ ஒருவரே 
“மனுஷகுமாரன்‌”. 


மரணமடையப்‌ போகிற ஒர்‌ மேசியாவில்‌ அவர்களுக்கு 


நம்பிக்கையில்லை. இவ்வுலக இராஜ்யங்களை வென்று என்றென்றும்‌ 





ஆளுகை செய்யப்போகிற ஒர்‌ மேசியாவை அவர்கள்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை நன்றாக புரிந்து 





கொண்டிருந்திருப்பார்களானால்‌, ஆசரிப்புக்‌ கூடாரங்களிலும்‌, 


ட்ட பலிகளுக்கு ஓர்‌ 
முடிவாகவும்‌ ஒரே பலியாக செலுத்தப்படவும்‌ தேவாட்டுக்குட்டியாக மேசியா 








சாலொமோனுடைய தேவாலயத்திலும்‌ செலுத்தட்‌ 














ஓருவர்‌ வருவார்‌ என்பதை அவர்கள்‌ விசுவாசித்திருப்பார்கள்‌. (யாத்திராகமம்‌ 
12 : 3: ஏசாயா 53 : 7; யோவான்‌ 1 : 29. 

முடிவாக இயேசுவானவர்‌ அவர்களுடைய கேள்விகளுக்கு இவ்வாறு 
பதிலளிக்கிறார்‌; “இன்னும்‌ கொஞ்சக்காலம்‌ ஒளி உங்களிடத்தில்‌ இருக்கும்‌; 
இருளில்‌ நீங்கள்‌ அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில்‌ 





நடவுங்கள்‌...... ஒளியினிடத்தில்‌ விசுவாசமாயிருங்கள்‌” (35, 36. 


57 


விசுவாசத்திற்கு ஒர்‌ நல்ல விளக்கத்தை அவர்‌ இங்கு கொடுக்கிறார்‌. ஒளி 
இல்லாத இடத்தில்‌ பாவம்‌ குடிகொண்டிருக்கும்‌ (யோவான்‌ 9 டு 41; 15 





:22) எனவே, ஒளியை வெறுப்பதே பாவம்‌ செய்தலாகும்‌. நாம்‌ பெற்றிருக்கிற 





ஒளியில்‌ நாம்‌ வாழ்ந்தால்‌, தேவன்‌ அதிக ஒளியை நமக்குத்‌ தருவார்‌ என 











பவுல்‌ எழுதுகிறார்‌. (பிலிப்பியர்‌ 3 : 16. தேவன்‌ வெளிப்படுத்துகிற 














ஆவிக்குரிய சத்தியத்தின்‌ வெளிச்சத்தில்‌ நடப்பதே விசுவாசம்‌ ஆகும்‌. 


மனிதனுக்கு பயப்படுகிற பயம்‌ - 
தேவனுக்கு பயப்படுகிற பயம்‌ 


எது விசுவாசம்‌ அல்ல என்பதை நமக்கு விளக்குவதற்காக 





இயேசுவானவருக்கு மக்கள்‌ அளித்த பதில்‌ இங்கு கூறப்பட்டுள்ளது மக்கள்‌ 
தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்தனர்‌. ஆனால்‌ அதைக்‌ காட்டிலும்‌ 
பரிசேயருடைய அங்கீகாரத்தை அவர்கள்‌ அதிகமாக மதித்தனர்‌ என 
வேதத்தில்‌ வாசிக்கிறோம்‌. (12 : 42, 43; 5 : 44), 


“என்னை விசுவாசிக்கிறவன்‌ என்னை அனுப்பினவரை 














விசுவாசிக்கிறான்‌. என்னை காண்கிறவன்‌ என்னை அனுப்பிவைரைக்‌ 
காண்கிறான்‌. நான்‌ இவ்வுலகிற்கு ஒளியாக வந்தேன்‌. என்னை 
விசுவாசிக்கிறவன்‌ இருளில்‌ நடக்கமாட்டான்‌” என இயேசு சத்தமிட்டுக்‌ 
கூறினார்‌. (12 : 44 - 46). 


இயேசுவானர்‌ பிரசங்கம்‌ பண்ணவதற்கு முன்பு உரத்த சத்தமாகப்‌ 
பேசினார்‌ என யோவான்‌ எழுதுகிறார்‌. தாகமாயிருக்கிறவர்களைத்‌ 
தம்மிடத்திற்கு வரும்படி அவர்‌ கூவி அழைத்தபோது, அவரைக்‌ கைது 
செய்யும்படி அனுப்பப்பட்ட போர்ச்‌ சேவகர்களும்‌ அக்கூட்டத்தில்‌ 








இருந்தனர்‌. அவரது பேச்சில்‌ ஈர்க்கப்பட்ட அவர்கள்‌ அவரைக்‌ கைது 





செய்யாமல்‌ திரும்பிச்‌ சென்று தங்களை அனுப்பின பிரதான 
ஆசாரியர்களிடத்தில்‌: “அந்த மனுஷன்‌ பேசுகிறதுபோல ஒருவனும்‌ 
ஒருக்காலும்‌ பேசினதில்லை என்றார்கள்‌!” 


இயேசுவானவர்‌ ஓர்‌ மிகச்‌ சிறந்த பேச்சாளராயிருந்திருக்க வேண்டும்‌. 
அவர்‌ தமது சீஷர்களோடு உரையாடும்‌ போதும்‌, திரளான மக்களுக்குப்‌ 


58 


பிரசங்கம்பண்ணும்‌ போதும்‌ தமது வார்த்தைகளால்‌ அவர்களது மனதைக்‌ 
கவர்ந்தார்‌. அவர்‌ தமது பகைவர்களோடு வாக்குவாதம்‌ செய்வதிலும்‌ 
வல்லவராக இருந்தார்‌. அவர்‌ ஓர்‌ வல்லமையானப்‌ பிரசங்கியாராகவும்‌ 


இருந்தார்‌! எனவேதான்‌, அவர்‌ பிரசங்கித்தபோது “சத்தமிட்டு” பேசினார்‌ 











என யோவான்‌ எழுதுகிறார்‌. எல்லோரும்‌ கேட்க வேண்டுமென்று மாத்திரம்‌ 
அவர்‌ சத்தமிட்டுப்‌ பேசாமல்‌, மிகுந்த அதிகாரத்துடனும்‌ அவர்‌ பேசினார்‌. 





இயேசுவானவர்‌ நமக்குச்‌ சொல்லியிருக்கிறபடியே, அவரும்‌ அவரது 
பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌ (10 : 30) மேலறையில்‌ அவர்‌ தமது சீஷரோடு 





கூடியிருக்கையில்‌, அவர்‌ தமது உள்ளத்திலுள்ளவற்றை அவர்களோடு மிக 
நெருக்கமாக அமர்ந்து பகிர்ந்து கொண்டார்‌. அப்போது அவர்‌ “...என்னைக்‌ 





கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌...” எனக்கூறினார்‌ (14 : 9) உத்தனை 
அற்புதமான அற்புதமான வார்த்தைகள்‌! அதே வார்த்தைகளை அவர்‌ இந்த 
வேத பகுதியிலேயும்‌ கூறுகிறார்‌. 


[43 


என்னை விசுவாசித்து... என்னைக்‌ காண்கிறவன்‌ என்னை 





அனுப்பிவைரைக்‌ காண்கிறான்‌”. 





பின்பு அவர்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: “என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிற 
எவனும்‌ இருளில்‌ இராதபடிக்கு நான்‌ உலகத்திற்கு ஒளியாக வந்தேன்‌” 
(46. நாம்‌ அதிகமாக கவனம்‌ செலுத்தாத ஒரு காரியத்தைக்‌ குறித்து அவர்‌ 
இங்கு கூறுகிறார்‌; “ 


போனால்‌, அவனை நான்‌ நியாயம்‌ தீர்ப்பத்தில்லை; நான்‌ உலகத்தை நியாயத்‌ 





ஒருவன்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌ விசுவரசியாமற்‌ 


தீர்க்க வராமல்‌, உலகத்தை இரட்சிக்க வந்தேன்‌ ” (47. மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ 
இதே சத்தியம்‌ உரைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 
அவர்‌ இந்த உலகத்தை நியாயத்‌ தீர்க்க அனுப்பப்படாமல்‌ 
இரட்சிப்பதற்காகவே அனுப்பப்பட்டார்‌ (3 : 17 அவர்‌ மேலும்‌ கூறுவதைக்‌ 











கவனியுங்கள்‌:” என்னைத்‌ தள்ளி என்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறதொன்றிருக்கிறது: நான்‌ சொன்ன 
வசனமே அவனை கடைசி நாளில்‌ நியாயந்தீர்க்கும்‌. நான்‌ சுயமாய்ப்‌ 
பேசவில்லை. நான்‌ பேச வேண்டியது இன்னதென்றும்‌ உபதேசிக்க 
வேண்டியது இன்னதென்றும்‌ என்னை அனுப்பின பிதாவே எனக்குக்‌ 





கட்டளையிட்டார்‌. ஆகையால்‌, நான்‌ பேசுகிறவைகளைப்‌ பிதா எனக்குச்‌ 
சொன்னபடியே பேசுகிறேன்‌” (12 : 48 - 50). 





59 


அவர்‌ தாம்‌ போதிப்பவை யாவும்‌ தேவனிடத்திலிருந்து தாம்‌ 
பெற்றுக்கொண்டவையே என ஏழாம்‌ அதிகாரத்தில்‌ கூறியதைக்‌ கண்டோம்‌. 





இந்த வேத பகுதியிலும்‌ அதே வார்த்தைகளையே குறிப்பிட்டுப்‌ பேசுகிறார்‌. 
அவருடைய போதனைகளும்‌ பிரசங்கமும்‌ தேவனுடைய 
வார்த்தையாயிருக்கிறபடியினால்‌ நம்‌ யாவரையும்‌ அந்த வார்த்தையே 





நியாயந்தீர்க்கும்‌ எனக்கூறுகிறார்‌. அவரது செய்தியின்‌ சாராம்சம்‌ இதுதான்‌: 
“நீங்கள்‌ என்னுடைய வார்த்தையைத்‌ தள்ளிவிட்டாலோ அல்லது 


கைக்கொள்ளாமற்போனாலோ, நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ நானும்‌ என்‌ 





பிதாவானவரும்‌ உங்களை நியாயந்திர்க்கப்போவதில்லை. நீங்கள்‌ 
கேட்டிருக்கிற எனது வார்த்தைகளே உங்களுடைய 


நியாயாதிபதியாயிருக்கும்‌””. 


நாம்‌ எதை அறிந்திருக்கிறோமோ அதையே செய்கிறோம்‌ எனும்‌ 
கருப்பொருள்‌ திரும்பத்திரும்ப இயேசுவானவருடைய போதனையில்‌ 
வலியுறுத்தப்படுவதை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. பதினைந்தாம்‌ அதிகாரத்தில்‌ 
அவர்‌ திரும்பவும்‌ இவ்வாறு கூறுகிறார்‌; “ஒளி இல்லை, பாவம்‌ இல்லை” 
(9 : 41: 15 : 22. நாம்‌ அலட்சியப்படுத்திய அல்லது புறக்கணித்த அந்த 
ஒளியே நம்மை நியாயந்தீர்க்கும்‌ “நான்‌ உங்களை ஆக்கினைக்குள்ளாகத்‌ 








தீர்க்க வரவில்லை. ஆனால்‌ என்‌ பிதாவினுடைய வார்த்தைகளைப்‌ 
பேசும்படி நான்‌ வந்தேன்‌. நீங்கள்‌ அவைகளை எற்றுக்கொள்ளாமல்‌ 


புறக்கணித்தால்‌ உங்களை நீங்களே ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்துக்‌ 





கொள்ளுவீர்கள்‌.” என நமதாண்டவர்‌ தெளிவாகக்‌ கூறிவிட்டார்‌. நம்முடைய 


நியாயாதிபதியாக யார்‌ இருக்கப்போகிறார்‌ என்பதை நாம்‌ விளங்கிக்‌ கொள்ள 





இயேசுவானவர்‌ மிக ஆணித்தரமாகக்‌ கூறியுள்ளார்‌. 


நல்லது, யோவான்‌ எழுதின நற்செய்தி நூலிலுள்ள இந்த பன்னிரண்டாம்‌ 
அதிகாரத்தில்‌ இயேசு யாராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்‌? 
தம்மைத்தாமே பலியாகக்‌ கொடுத்தவரும்‌, “பிதாவே, உமது நாமத்தை 
மகிமைப்படுத்திக்கொள்ளும்‌: எத்தனை அதிக கிரயமாக இருந்தாலும்‌ நான்‌ 
அதைச்‌ செலுத்துகிறேன்‌” எனக்‌ கூறி ஜெபிக்கிறவருமாக 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ அதைச்‌ செய்தபோது, அவரது 
பிதாவினிடத்திலிருந்து; “நான்‌ மகிமைப்படுத்தினேன்‌; இன்னமும்‌ 



































மகிமைப்படுத்துவேன்‌” என்னும்‌ பதில்‌ வந்தது. தமது பிதாவானவர்‌ 
60 


எவைகளைப்‌ பேசும்படித்‌ தமக்குச்‌ சொல்லுகிறாரோ அவைகளை மட்டுமே 
பேசுகிறவராக இயேசுவானவர்‌ இருக்கிறார்‌, விசுவாசம்‌ என்றால்‌ என்ன? 
நீங்கள்‌ நம்புகிறது எதுவோ அதை உணர்ந்து. அறிந்து கொள்ளுவதே 
விசுவாசமாகும்‌. ஏனெனில்‌, காண்கிறதற்குக்‌ கண்களையும்‌, கேட்கிறதற்குச்‌ 
செவிகளையும்‌, புரிந்து கெள்ளுவதற்கு ஓர்‌ இருதயத்தையும்‌ 
பரிசுத்தாவியானவர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தருளியுள்ளார்‌. மனிதருடைய 
அங்கீகாரத்தைக்‌ காட்டிலும்‌ தேவனுடைய அங்கீகாரத்தை அதிகமாக 
மதிப்பதே விசுவாசமாகும்‌. தேவனிடத்திலிலிருந்து நீங்கள்‌ பெற்றிருக்கிற 
ஒளியில்‌ நடந்து அவருக்குள்‌ வாழ்வதே விசுவாசமாகும்‌. 





வாழ்க்கை என்றால்‌ என்ன? ஒரு விதையைப்‌ போல நிலத்தில்‌ விழுந்து 
மரித்து மீண்டும்‌ முளைத்தெழும்பிக்‌ கனி கொடுப்பதே வாழ்க்கையாகும்‌. 





வாழ்க்கை என்பது, கனி நிறைந்திருப்பதாகும்‌. வாழ்க்கை என்பத 





உங்களுடைய ஜீவனின்‌ வித்தாயிருக்கிறது. - அந்த வித்தும்‌, மேலும்‌ அநேக 

















வித்துக்களைப்‌ பிறப்பிக்கிறது. இந்தப்‌ போதனையைப்‌ பவுல்‌ தனது 





வாழ்வில்‌ பின்பற்றும்‌ விதமே வாழ்க்கையாகும்‌. அவர்‌, தான்‌ 





கிறிஸ்துவுடனே கூட அறையப்‌ பட்டிருப்பதால்‌ பிழைத்திருக்கிறேன்‌ என 


மூன்று முறை கலாத்தியருக்கு எழுதின தனது நிருபத்தில்‌ கூறுகிறார்‌ 
(கலாத்தியர்‌ 2:20). 








யோவான்‌ எழுதின நற்செய்தி நூலின்‌ பன்னிரண்டாம்‌ 
அதிகாரத்தின்படி, மேலே நாம்‌ தியானித்தவண்ணமாக, இயேசுவானவர்‌ 


எப்படிப்பட்டவராக இருக்கிறார்‌ என்றும்‌, விசுவாசம்‌ என்றால்‌ என்ன என்றும்‌ 





வாழ்க்கை என்றால்‌ என்ன என்றும்‌ நாம்‌ பார்த்தோம்‌. 


அத்தியாயம்‌ ஆறு 
[13 ௫ 595 
புதிதான கட்டளை 
(யோவான்‌ 13 : 1-38) 
வேதாகமத்தில்‌ ஐநூற்றுக்கும்‌ மேற்பட்ட கட்டளைகள்‌ இருக்கின்றன. 
இந்தக்‌ கட்டளைகள்‌ சுருக்கமாக பத்துக்கற்பனைகளில்‌ அடங்கியுள்ளன. 


(யாத்திராகமம்‌ 20 : 3-17; உபாகமம்‌ 5 : 7-21. இன்னும்‌ வேதவசனங்கள்‌ 





முதலாவது மிகப்பெரிய கற்பனை என்றும்‌ அழைக்கும்‌ கட்டளையுங்‌ கூட 

















இருக்கிறது. கற்பனைகளில்‌ பிரதான கற்பனை, உன்‌ தேவனாகிய 
61 


கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு இருதயத்தோடும்‌ ஆத்துமாவோடும்‌, மனதோடும்‌ 
ன்பு கூருவாயாக என்பதும்‌, இரண்டாம்‌ பிரதான கற்பனை, உன்னிடத்தில்‌ 








ட ட 





ன்புகூருவதுபோல பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக என்பதுமே நமக்கு 








லே 


யேசு சொல்லுகிறார்‌ (மத்தேயு 22 : 35-40). இப்போது நாம்‌ பார்க்கும்‌ 





திகாரம்‌ இயேசுவின்‌ “புதிதான கட்டளையை” நமக்கு 
நிமுகப்படுத்துகிறது (13 : 34, 35). 


பதிமூன்றாம்‌ அதிகாரத்தை நாம்‌ ஆய்வுசெய்யத்‌ துவங்கும்போது 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌ இயேசுவின்‌ நீண்ட பேருரையை - பரிசுத்த 





ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌, எழுதிபதிவுசெய்ததை நாம்‌ காண்கிறோம்‌ 
என்பதைத்‌ தெளிவாக உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. இந்த 
விளக்கப்பேருரை “மேல்‌ அறை பேருரை” (The Upper Room Discourse) 





என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இயேசு, மலைப்பிரசங்கம்‌ (மத்தேயு 5-7, 
ஒலிவ மலை பேருரை (மத்தேயு 24, 25), மேல்‌ அரை பேருரை (யோவான்‌ 
13-16) போன்ற அநேக நீண்ட பேருரைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 





யோவான்‌ நூலின்‌ பதினேழாம்‌ அதிகாரத்தில்‌, இயேசு 








அப்போஸ்தலர்களுக்காக செய்த ஜெபத்தையும்‌ மேல்‌ அறை பேருரையோடு 





சேர்த்துக்கொள்ளலாம்‌. 

இந்தப்‌ பெரிய பேருரைகளை நாம்‌ ஆய்வுசெய்யும்போது அவைகள்‌ 
சொற்பொழிவுகளோ அல்லது பிரசங்கங்களோ மட்டும்‌ அல்ல. அவைகளில்‌ 
உரையாடலுடம்‌ உண்டு (மத்தேயு 24, 25) என்று அறிகிறோம்‌ இயேசு இந்தப்‌ 





பேருரைகளை அளித்தபோது, அதைக்‌ கேட்டுக்கொண்டிருப்பவர்களிடம்‌ 





உரையாடலைத்‌ தூண்டுவதற்கே, (வேண்டுமென்றே) குறிப்பாகக்‌ கேள்விகள்‌ 








கேட்டார்‌ என்பது வெளிப்படையாகத்‌ தெரிகிறது. உதாரணமாக, இயேசுவின்‌ 
இந்த நீண்ட பேருரையை நாம்‌ ஆய்வுசெய்யும்போது, பதின்மூன்றாம்‌ 
அதிகாரத்தின்‌ முடிவிலும்‌, பதினான்காம்‌ அதிகாரத்தின்‌ ஆரம்பத்திலும்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ அநேக கேள்விகள்‌ கேட்பதைக்‌ காண்கிறோம்‌. 





























அவர்களுடைய கேள்விகளுக்கு அவர்‌ கொடுத்த பதிலே பேருரை என்று 
நாம்‌ அழைப்பதின்‌ மையமாக இருக்கிறது. 





பதின்மூன்றாம்‌ அதிகாரத்தை துவங்கும்போது, யோவானின்‌ சுவிசேஷ 
நூலைப்பற்றிய நம்முடைய ஆய்வில்‌ ஒரு முக்கிய பிரிவுக்கு நாம்‌ 
வருவதற்கான மற்றொரு காரணம்‌, இயேசு இப்பொழுது தம்முடைய மூன்று 
ஆண்டுகளில்‌, அப்போஸ்தலர்களுக்குப்‌ பிரசங்கிப்பது, குணமளிப்பது, 




















போதிப்பது, பயிற்சியளிப்பது ஆகிய பணிகளை முடித்துவிட்டார்‌. 
62 


அவர்‌ தம்முடைய பொது ஊழியத்தை ஆரம்பித்தார்‌. நான்‌ அதை 
ஒரு இளைப்பாறுதல்‌ முகாம்‌ (8416௧4) என்றழைக்கிறேன்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ பேருரை இளைப்பாறும்‌ சந்தர்ப்பத்தில்‌ 





கொடுக்கப்பட்டது என்று நான்‌ நம்புகிறேன்‌. அந்த இளைப்பாறுதலின்‌ 
நோக்கம்‌, சீஷர்களையும்‌ அப்போஸ்தலர்களாக அவர்தெரிந்து 
கொண்டவர்களையும்‌ சேர்ப்பதற்குமே ஆகும்‌. இயேசு பன்னிரண்டு 
பேரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்கள்‌ தம்மோடுகூட இருக்கவும்‌, அவர்களை 
நற்செய்தி கூற அனுப்பவும்‌ ஏற்படுத்தினார்‌. மாற்கு அந்தப்‌ பேருரையின்‌ 
சந்தர்ப்பத்தை விவரிக்கிறார்‌ (மாற்கு 3 : 13 - 15) நான்‌ அந்தப்‌ பேருரையை, 


[44 











முதல்‌ கிறிஸ்தவ இளைப்பாறுதல்‌” என்றழைக்கிறேன்‌. 





அவர்‌ இந்த அப்போஸ்தலர்களுக்கு மூன்று வருட காலமாக 
யிற்சியளித்திருக்கிறார்‌. அவர்களுடைய “சமயக்‌ கல்வி” (Sச௱inary 





Education) முடிந்தது. சிலுவைக்கு அவர்‌ போகுமுன்பு, அவர்‌ கடைசியாக 














ன்னிரண்டு சீடர்களுடன்‌ இன்னொறு இளைப்பாறுதலின்‌ கூட்டத்தை 
நடத்துகிறார்‌. இதனால்‌ நான்‌ இதை “கடைசி கிறிஸ்தவ இளைப்பாறுதல்‌ 
கூட்டம்‌” என்றழைக்கிறேன்‌. இந்த அதிகாரங்கள்‌ ஆழ்ந்த அறிவு 
புகட்டுபவை ஏனென்றால்‌, அவர்‌ அனுப்பப்பட்டதன்‌ நோக்கத்தையும்‌, பிதா 
அவரிடம்‌ ஒப்‌ 
விருப்பத்தையும்‌ அவர்‌ இவைகள்‌ கூறியவற்றையும்‌ இவைகள்‌ பதிவு 
செய்திருக்கின்றன. 




















டைத்த ஊழியத்தையும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ கடைசி 














சீலை முறைமை (16 Order of the Towel) (13:1-17, 34, 35) 


இயேசுவின்‌ மிக நீண்ட பேருரையைப்பற்றி யோவான்‌ இவ்விதமாக 
எழுதுகிறார்‌: “பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, இயேசு இவ்வுலகத்தை 








விட்டுப்பிதாவினிடத்திற்குப்‌ போகும்படியான தம்முடைய வேளை 
வந்ததென்று அறிந்து, தாம்‌ இவ்வுலகத்திலிருக்கிற தம்முடையவர்களிடத்தில்‌ 
அன்பு வைத்தபடியே, முடிவு பரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ அன்பு 
வைத்தார்‌.” 








“சீமோனின்‌ குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரைக்‌ 
காட்டிக்கொடுக்கும்படி பிசாசானவன்‌ அவன்‌ இருதயத்தைத்‌ தூண்டின பின்பு, 


அவர்கள்‌ போஜனம்‌ பண்ணிக்கொண்டிருக்கையில்‌; தம்முடைய கையில்‌ 


63 


தா எல்லாவற்றையும்‌ ஒப்புக்கொடுத்தாரென்பதையும்‌, தாம்‌ 
தவனிடத்திலிருந்து வந்ததையும்‌, தேவனிடத்திற்குப்‌ போகிறதையும்‌ 
யேசு அறிந்து; போஜனத்தை விட்டெழுந்து, வஸ்திரங்களைக்‌ 

















ஓம்‌ 


ழற்றிவைத்து, ஒரு சீலையை எடுத்து, அரையிலே கட்டிக்கொண்டு, பின்பு 
£த்திரத்தில்‌ தண்ணீர்‌ வார்த்து, சீஷருடைய கால்களைக்‌ கழுவவும்‌, தாம்‌ 





ட 9 


ட்டிக்கொண்டிருந்த சீலையினால்‌ துடைக்கவும்‌ தொடங்கினார்‌” (1-5). 





ஒரு இளைப்பாறுதல்‌ முகாமை ஆரம்பிக்க எவ்வளவு அழகான வழி! 
மற்ற சுவிசேஷங்கள்‌ அப்போஸ்தலர்கள்‌ அடிக்கடி, இயேசுவின்‌ ராஜ்யத்தில்‌ 








யார்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று விவாதித்துக்கொண்டிருந்தார்கள்‌ என்று 





நமக்குச்‌ சொல்லுகின்றன. மேல்‌ அறைக்குச்‌ செல்லும்‌ வழியிலுங்கூட, 
அந்த ராஜ்ஜியத்தில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று 
விவாதித்துக்கொண்டே சென்றனர்‌ (மத்தேயு 20 : 20-28, லூக்கா 9 : 46 
- 48, 22 : 24 -27). அவர்களில்‌ சிலர்‌ மேசியா ரோம ராஜியத்தை 
கவிழ்த்துப்போட்டு பூமியில்‌ ஒரு ராஜ்ஜியத்தை ஸ்தாபிப்பார்‌ என்று 





நம்பினார்கள்‌ (அப்போஸ்தலர்‌ 1 : 6. 








நான்‌ மேலே குறிப்பிட்ட வேதாகமப்‌ பகுதி, யார்‌ தங்களுக்குள்‌ 





பெரியவனாயிருப்பான்‌ என்ற அவர்களுடைய வாதங்களுக்கு இயேசு 

















எப்படிப்‌ பதிலளித்தார்‌ என்பதைப்பற்றிய யோவானுடைய அழகிய 








விளக்கம்‌. அவருடைய கடைசி இளைப்பாறுதல்‌ முகாமை ஆரம்பித்தபோது 
அந்தப்‌ பன்னிரண்டு மனிதர்களுக்கும்‌ அதிர்ச்சியூட்டும்‌ ஒரு காரியத்தை 
அவர்‌ செய்தார்‌. அவர்‌ தம்முடைய மேலாடையை ஒரு பக்கம்‌ வைத்துவிட்டு, 

















ஒரு அடிமையின்‌ வேலையை மேற்கொண்டார்‌. அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌, 
இரவு உணவு விருந்தினர்களின்‌ கால்களைக்‌ கழுவுவது சாதாரணமான ஒரு 
காரியம்‌. ஆனால்‌, அந்த விருந்தினர்களின்‌ கால்களைக்‌ கழுவது 
பெரும்பாலும்‌ அடிமைகளின்‌ வேலையாயிருந்தது. அவர்‌ பாத்திரத்தில்‌ 
தண்ணீர்‌ எடுத்து வந்து அவர்களுடைய கால்களைக்‌ கழுவத்துவங்கியபோது, 
இயேசு ஒரு அடிமையின்‌ பங்கை மேற்கொண்டார்‌. 


அவர்களுடைய கால்களை அவர்‌ கழுவத்துவங்கினார்‌ என்று 








வாசிக்கிறோம்‌. அவர்‌ பேதுருவின்‌ கால்களை கழுவும்‌ வேளையில்‌ “அவன்‌ 
அவரை நோக்கி : ஆண்டவரே, நீர்‌ என்‌ கால்களைக்‌ கழுவலாமா என்றான்‌. 
இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக நான்‌ செய்கிறது இன்னதென்று 
இப்பொழுது நீ அறியாய்‌, இனிமேல்‌ நீ அறிவாய்‌ என்றார்‌. பேதுரு அவரை 
64 








நோக்கி : நீர்‌ ஒருக்காலும்‌ என்‌ கால்களைக்‌ கழுவப்படாது என்றான்‌. இயேசு 
அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக : நான்‌ உன்னைக்‌ கழுவாவிட்டால்‌ 
என்னிடத்தில்‌ உனக்குப்‌ பங்கில்லை என்றார்‌. அதற்கு; சீமோன்‌ 





பேதுரு : ஆண்டவரே, என்‌ கால்களை மாத்திரமல்ல, என்‌ கைகளையும்‌ 
என்‌ தலையையும்‌ கூடக்கழுவ வேண்டும்‌ என்றான்‌. இயேசு அவனை 
நோக்கி : முழுகினவன்‌ தன்‌ கால்களைமாத்திரம்‌ கழுவ வேண்டிய 
தாயிருக்கும்‌, மற்றபடி அவன்‌ முழுவதும்‌ சுத்தமாயிருக்கிறான்‌; நீங்களும்‌ 
சுத்தமாயிருக்கிறீர்கள்‌: ஆகிலும்‌ எல்லாரும்‌ அல்ல என்றார்‌. தம்மைக்‌ 








காட்டிக்‌ கொடுக்கிறவனை அவர்‌ அறிந்திருந்தபடியினால்‌ நீங்களெல்லாரும்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌ அல்ல என்றார்‌” (6 - 11 என்று இயேசு பதிவளித்தார்‌. 


இதற்கு முந்திய அதிகாரத்தில்‌ மரியாள்‌ இயேசுவின்‌ கால்களைக்‌ 
கழுவிய வேளையில்‌, அவர்கள்‌ உணவு அருந்தியபோது ஓய்வாக சாய்ந்து 





கொண்டிருந்தார்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ மேசையை சுற்றி இயேசுவுடன்‌ 
சாய்ந்திருப்பதைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. தம்முடைய பாத்திரத்தையும்‌ 
சீலையையும்‌ கொண்டுவந்தபோது, பேதுரு ஐந்தாவது அல்லது ஆறாவது 
இடத்திலிருந்த அப்போஸ்தலன்‌ என்று கற்பனை செய்யுங்கள்‌. இப்பொழுது, 


ஆண்டவர்‌ அவர்களுடைய கால்களைக்‌ கழுவுவதனால்‌ பேதுரு 





அதிர்ச்சியடைந்த நிலையிலிருந்தான்‌. ஆண்டவர்‌ அவனருகில்‌ வந்த போது, 





பேதுருவால்‌ அதைத்‌ தாங்கமுடியவில்லை. எனவே அவன்‌, “ஆண்டவரே, 
நீர்‌ என்னுடைய கால்களை கழுவப்போகிறீரா?” என்று கேட்கிறான்‌. இயேசு, 
“நான்‌ என்ன செய்கிறேன்‌ என்பதை இப்போது நீ தெரிந்துகொள்ளமாட்டாய்‌, 
ஆனால்‌ பின்னால்‌ நீ அதை அறிந்துகொள்ளுவாய்‌,” என்று அழகாக 
பேதுருவுக்குப்‌ பதிலளித்தார்‌. 








மற்றொரு விசுவாசி எப்பொழுதாவது உங்கள்‌ கால்களைக்‌ 
கழுவியதுண்டா? மதமாற்றமடைந்த ஒரு பழங்குடி மக்களின்‌ தலைவன்‌ 


என்னுடைய கால்களைக்‌ கழுவிய அந்த இரவை என்னால்‌ ஒருபோதும்‌ 





மறக்க முடியாது. எதிர்பாராத விதமாக அவன்‌ என்‌ கால்களைக்‌ 











கழுவியபொழுது, நானும்‌ பேதுருவைப்‌ போலவே உணர்ந்தேன்‌. நான்‌ 





அச்சமுற்றேன்‌! நான்‌ அதே வார்த்தைகளை, “என்‌ கால்களை நீர்‌ 





கழுவப்போகிறீரா?” என்று கேட்டேன்‌. அவர்‌ புன்முறுவலுடன்‌ தனக்குத்‌ 
தெரிந்த அளவு ஆங்கில மொழியில்‌, “பேதுருவைப்போல!” என்றார்‌. 





தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்பொழுது, பேதுரு இங்கே 


65 


அதிக உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. மற்றொரு விசுவாசியால்‌ உங்கள்‌ 
கால்கள்‌ கழுவப்பட்டிருக்கிறதா என்று உங்களிடம்‌ நான்‌ கேட்டேன்‌. 


ஒருவேளை இது அதைவிட ஒரு நல்ல கேள்வியாயிருக்கும்‌: “எதிர்பாராத 





விதத்தில்‌, கர்த்தாதி கர்த்தரும்‌ சர்வலோகத்தையும்‌ படைத்தவருமான இயேசு 





கிறிஸ்து உங்கள்‌ கால்களையும்‌ கூடக்கழுவினால்‌ நீங்கள்‌ எப்படி 





உணர்வீர்கள்‌?” பேதுருவின்‌ இடத்தில்‌ நீங்கள்‌ இருப்பதாக நீனைத்து, 











பேதுருவின்‌ கால்களை இயேசு கழுவியபொழுது பேதுரு எப்படிப்பட்‌। 








உணர்ச்சியைப்‌ பெற்றிருந்திருப்பான்‌ என்று கற்பனை செய்து பார்க்க 
முடிகிறதா? 














பேதுருவுக்கு இதனுடைய பதிலை வெளிப்படுத்தும்‌ இயேசுவினுடைய 
வசனம்‌ அதிக அழகானது: “நான்‌ என்ன செய்கிறேன்‌ என்பதை இப்போது 
நீ தெரிந்துகொள்ளமாட்டாய்‌, ஆனால்‌ பின்னால்‌ நீ அதை அறிந்து 





கொள்ளுவாய்‌” (7) அன்பான ஒருவரை இழந்துபோன சில விசுவாசிகளோடு 
துக்கத்தோடு கல்லறையருகில்‌ நின்றுகொண்டிருக்கும்‌ போது இந்த 
வார்த்தைகளின்‌ சரியான பொருளை நான்‌ கண்டுகொண்டேன்‌. நம்மால்‌ 
துக்க சம்பவங்களை அனுபவித்து அது ஏனென்று விளங்காத 
விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகள்‌ மட்டுமே பொருத்தாமனாவை என்று 
எண்ணியிருக்கிறேன்‌. 








இப்படிப்பட்ட அநேக துக்க சம்பவங்களில்‌ ஒரு உதாரணத்தையாவது 
நான்‌ உங்களோடு பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுகிறேன்‌. அநேக 








வருடங்களுக்கு முன்பாக, ஒரு வேதாகமப்‌ பயிற்சி கல்லூரியில்‌ 
சேரவேண்டும்‌ என்று ஒரு தம்பதியினர்‌ திட்டமிட்டுக்கொண்டிருந்தனர்‌. 
கடற்படையில்‌ தன்‌ கடைசி கப்பல்‌ பயணத்திலிருந்து திரும்பி வருவதற்காக 





அவள்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்போது, அவளும்‌, அவளோடு பயணம்‌ 





செய்த மற்றொரு கடற்படை வீரனின்‌ இளம்‌ மனைவியும்‌ பயங்கரமான 





ஒரு கார்விபத்தில்‌ உயிரிழந்தனர்‌. அவர்களுடைய கார்‌ வெடித்து 











தீப்பிடித்ததால்‌ இரண்டு பெண்களும்‌ சுட்டெரிக்கப்பட்டனர்‌. 





இவர்கள்‌ குடும்பங்கள்‌ வேறு நாட்டில்‌ இருந்ததால்‌, இந்த இளம்‌ 
மனைவிகளின்‌ இரட்டை அடக்க ஆராதனையை நடத்தும்படி என்னைக்‌ 
கேட்டுக்கொண்டனர்‌. மேலும்‌ அந்தக்‌ குடும்பத்தாரோடு மேலும்‌ ஓரு நாள்‌ 
தங்கியிருந்து, ஏன்‌ இந்தச்‌ சம்பவம்‌ நடக்க தேவன்‌ அனுமதித்தார்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லும்படிக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. எப்பொழுதும்‌ 


66 








போல அந்த உண்மையைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ நேரம்‌ கல்லறையருகில்‌ 
இருக்கும்பொழுதாயிருந்தது. துக்கத்தோடிருக்கும்‌ இந்தக்‌ குடும்பங்களுக்கு 
ஆறுதல்சொல்ல ஒரு வசனத்தைக்‌ கொடுக்கும்படி நான்‌ தேவனிடம்‌ 
கேட்டபொழுது, அதற்கு மிகவும்‌ பொருத்தமான ஒரே வசனம்‌, இயேசு 
பேதுருவிடம்‌ கூறியதே; “நான்‌ செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ 
அறியாய்‌, இனிமேல்‌ அறிவாய்‌” என்பதாயிருந்தது. 


இந்த வாழ்வில்‌, தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்பதைப்பற்றி நம்மால்‌ 





தெரிந்து கொள்ள முடிவதில்லை. “ஏன்‌ இது நடைபெறுகிறது?” போன்ற 





கேள்விகளுக்கு ஒரு நாள்‌ நிச்சயமாக தேவனிடமிருந்து பதிலைப்‌ 
பெற்றுக்கொள்ளுவோம்‌ என்று என்‌ முழு இருதயத்தோடும்‌ 
விசுவாசிக்கிறேன்‌ (1 கொரிந்தியர்‌ 13 : 12). அந்த நாள்‌ வரையில்‌, 
இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள்‌ நமக்கு அதிக ஆறுதலளிப்பவையாக 
இருக்கும்‌. 

இயேசுவுக்கு தாம்‌ பேசும்‌ போது யாராவது குறுக்கிட்டு எதையாவது 
கேட்டால்‌, அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு அறிவுரை கூறக்‌ கிடைத்த 
£ய்ப்புக்களாக எப்பொழுதும்‌ மாற்றினார்‌. பேதுரு இயேசுவினிடம்‌ 





றுக்கிட்டுப்‌ பேசியதை, இயேசு உபதேசிக்க தமக்குக்‌ கிடைத்த ஒரு 





£ய்ப்பாக எடுத்துக்கொள்ளுவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. இயேசு 
பதுருவுக்குப்‌ பதிலளிக்கும்பொழுது, தாம்‌ சொல்லி முடிக்கும்வரை 
பதுருவைக்‌ காத்திருக்கும்படிச்‌ சொல்லுவதோடு, அவர்‌ பேதுருவுக்கு 
ன்னொரு பெரிய போதனையையும்‌ கொடுக்கிறார்‌. பேதுரு இயேசுவிடம்‌ 





62௨2 2 














19 


ன்னை முழுவதுமாகக்‌ கழுவும்படிக்‌ கேட்டபோது, இயேசு அவனிடம்‌ 








ன்னொரு முறை கழுவுவதற்கு அவசியமில்லை. அவனுடைய கால்கள்‌ 


5 ஐ 





ட்டுமே கழுவப்பட்டால்‌ போதும்‌ என்று இயேசு சொல்லுகிறார்‌. 
அந்த, நாட்களில்‌ மக்கள்‌ சிலநேரங்களில்‌ ஆறு, ஏரி போன்ற 


ஒ 


பாதுமக்கள்‌ குளிக்குமிடங்களில்‌ குளித்தனர்‌, ஒருமுறை குளித்துவிட்டு 
ட்டுக்கு நடந்து செல்லும்போது, கால்கள்‌ ஈரமாயிருப்பதால்‌ கால்களில்‌ 





வீ 

தூசி ஓட்டிக்கொள்ளும்‌. அவர்கள்‌ வீட்டுக்கோ அல்லது தங்களை இரவு 
விருந்துக்கு அழைத்த ஒரு நண்பனின்‌ வீட்டுக்கோ போகும்போது, 
இன்னொரு முறை குளிக்க வேண்டியதில்லை அவர்கள்‌ கால்கள்‌ மட்டுமே; 








கழுவ வேண்டியதாயிற்று. 


67 


இந்த உருவகத்தில்‌ “கழுவப்படுவது”” என்பது புதிதாக்கப்படுதலை 
அல்லது மறுபடியும்‌ பிறப்பதைக்‌ குறிப்பிடுகிறது. நாம்‌ கிறிஸ்துவை நம்பி, 
மறுபடியும்‌ பிறக்கும்பொழுது, நம்முடைய பாவங்கள்‌ கழுவப்பட்டு நாம்‌ 
'டுகிறோம்‌. ஆனால்‌, இந்த உலகத்தின்‌ வழியாக நாம்‌ 
நடக்கும்பொழுது, நம்முடைய கால்கள்‌ அழுக்கடைகின்றன. அவ்வாறு 


























சுத்திகரிக்கட்‌ 











அழுக்கடையும்பொழுது, நாம்‌ மறுபடியும்‌ பிறக்க வேண்டிய 








அவசியமில்லை, அல்லது இன்னொருமுறை கழுவப்பட வேண்டியதில்லை, 
ஆனால்‌ தொடர்ந்து நாம்‌ கழுவப்பட வேண்டும்‌, அல்லது கால்கள்‌ 


கழுவப்பட வேண்டும்‌. 


இதற்காகவே காத்தர்‌ தம்முடைய திரு விருந்தை (The Eucharist) 








அல்லது கர்த்தருடைய இராப்போஜனத்தை அல்லது சிலர்‌ ஐக்கியம்‌ 
என்றழைக்கும்‌ ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்‌. நம்முடைய கால்கள்‌ 





“கழுவப்படவேண்டும்‌” என்பதை நாம்‌ காலந்தவறாமல்‌ 
ஞாபாகப்படுத்தட்‌। 
£வஞ்செய்யும்‌ பொழுது, நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, 








வேண்டும்‌ என்று அவருக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ 

















£வங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மைச்‌ 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ (1 யோவான்‌ 
1:7 - 9. ஆனால்‌ இது நடைபெறும்‌ பொழுது, மறுபடியும்‌ புதிதாகப்‌ 
பிறக்கும்‌ அனுபவத்தை நாம்‌ பெறுவதில்லை. நம்முடைய கால்கள்‌ மட்டுமே 
கழுவப்படுகிறது; நம்முடைய சரீரம்‌ சுத்தமாயிருக்கிறது. 




















இதன்பின்‌ அவர்‌ தம்மைக்காட்டிக்‌ கொடுக்கிறவனை அறிந்திருந்த 
படியினால்‌, “நீங்கள்‌ எல்லாரும்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ அல்ல,” என்று கூறினார்‌. 
(11) தம்மைக்‌ காட்டிக்கொடுக்கிறவனைப்பற்றி அவருக்கு இன்னும்‌ 
அதிகமாகச்‌ சொல்ல முடியும்‌. ஆனால்‌, பேதுருவும்‌ மற்ற 
அப்போஸ்தலர்களும்‌ அவர்‌ மேலும்‌ கூறிய வார்த்தைகளைக்‌ கேட்டு எப்படி 








மகிழ்ச்சியாய்‌ இருந்திருப்பார்கள்‌! அதன்‌ சாராம்சம்‌, “நீ சுத்தமாயிருக்கிறாய்‌. 


நீ கழுவப்பட்டாய்‌. அவ்வப்போது உன்‌ கால்கள்‌ மட்டுமே 











கழுவப்படவேண்டும்‌”, என்பதாயிருந்திருக்கும்‌. 

“அவர்களுடைய கால்களை அவர்‌ கழுவிய பின்பு, தம்முடைய 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்கொண்டு,” திரும்ப உட்கார்ந்து அவர்களை 
நோக்கி; நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள்‌ 





என்னை ஆண்டவரென்றும்‌ போதகரென்றும்‌ சொல்லுகிறீர்கள்‌, நீங்கள்‌ 


68 


சொல்லுகிறது சரியே, நான்‌ அவர்‌ தான்‌. ஆண்டவரும்‌ போதகருமாகிய 
நானே உங்கள்‌ கால்களைக்‌ கழுவினதுபோல்‌, நீங்களும்‌ செய்யும்படி 
உங்களுக்கு மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌. மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானிலும்‌ 


பெரியவனல்ல. அனுப்பப்பட்டவன்‌ தன்னை அனுப்பியவரிலும்‌ பெரியவனல்ல. 





நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிறபடியினால்‌, இவைகளைச்‌ செய்வீர்களானால்‌, 














பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌,” (12-17) என்று தொடருகிறது. 


பேதுருவுடன்‌ அவர்‌ பங்குபெறுகிற இந்த அற்புதமான போதனையில்‌ 
பேதுரு குறுக்கிட்டார்‌. இயேசு அவருக்குப்‌ பதிலைச்‌ சொல்லி முடித்ததும்‌, 
“நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததை அறிந்திருக்கிறீர்களா?'” என்று கேட்கிறார்‌. 














எப்படிப்பட்ட கேள்வி! இப்பொழுது அவர்‌ அவர்களுக்கு என்ன செய்தார்‌? 








அவர்களுடைய கால்களைக்‌ கழுவி, தாழ்மையாயிருப்பதைப்‌ பற்றியும்‌, 














ஒருவருக்கொருவர்‌ ஊழியஞ்‌ செய்வதைட்‌ ற்றியும்‌ அவர்கள்‌ 
ஒருபொழுதும்‌ மறக்கமுடியாத ஒரு எடுத்துக்காட்டையும்‌ அவர்களுக்கு 
அளித்தார்‌. அவர்‌, “நான்‌ உங்களுக்கு செய்தது போல நீங்களும்‌ செய்யும்படி 

















உங்களுக்கு மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌”, (15) என்று விளக்குகிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌, பிலிப்பி பட்டணத்திலுள்ள சபைக்கு, 





கிறிஸ்துவுடைய சிந்தையை உடையவர்களாயிருந்து ஒருவருக்குகொருவர்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ என்று அறிவுறுத்தியபோது, இந்தப்போதகத்தை 
எப்படிச்‌ செயல்படுத்துவது என்று நமக்குக்‌ காண்பித்தார்‌ (பிலிப்பியர்‌ 














2 : 1-5. இயேசு துவங்கிய இந்த இளைப்பாறுதல்‌ முகாமில்‌ கண்டபடி, 


டி உழியஞ்செய்ய முடியும்‌? 
என்று ஆண்டவரிடம்‌ கேட்கவேண்டும்‌. இயேசு துவங்கிய இந்தப்‌ 








‘ 55 





நாம்‌ ஒவ்வொருவரும்‌ “உமக்கு நான்‌ எட்‌ 








பேருரையில்‌ கண்ட போதனையை செயல்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வழி, 


நீங்கள்‌ உறவு கொண்டுள்ள எல்லாரிடமும்‌, “நான்‌ உமக்கு எப்படி ஊழியம்‌ 


செய்ய வேண்டும்‌?” என்று கேட்பதேயாகும்‌. 





இந்தக்‌ கேள்விகளை உங்கள்‌ ஆண்டவரிடத்திலும்‌, உங்களோடு 


தொடர்புடைய மற்றவர்களிடமும்‌ கேட்கக்கூடிய சிறந்த வழி, “நான்‌ உம்மை 





எப்படி நேசிக்க முடியும்‌?” என்பதாயிருக்கும்‌. இது அவ்வளவு தெளிவாக 





இல்லாவிட்டாலும்‌, அப்போஸ்தலருடைய கால்களைக்‌ கழுவியபொழுது, 
இயேசு இன்னொரு காரியத்தைச்‌ செய்திருந்தார்‌. உண்மையாகவே அவர்‌ 
அவர்களுக்கு என்ன செய்திருந்தார்‌ என்ற கேள்விக்குப்‌ பதில்‌ முதல்‌ 

69 


வசனத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில்‌ “தாம்‌ 
இவ்வுலகத்திலிருக்கிற தம்முடையவர்களிடத்தில்‌ அன்பு வைத்தபடியே, 
முடிவுபரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ அன்புவைத்தார்‌.” என்று பார்க்கிறோம்‌. 





அவர்‌ அவர்களுடைய கால்களைக்‌ கழுவியபோது, அவர்‌ அவர்களை 
நேசித்தார்‌! இந்த மனிதர்களை அவர்‌ சந்தித்த நாள்‌ முதற்கொண்டு அவர்‌ 
அவர்கள்மேல்‌ அன்புகூர்ந்தார்‌. இதற்கு முன்பாக அவர்கள்‌ நேசிக்கப்படாத 





வழியில்‌ அவர்‌ அவர்களை நேசித்தார்‌. இந்த சுவிசேஷத்தில்‌ யோவான்‌ 
அநேக முறை தன்னைப்பற்றி இயேசு அன்பாயிருந்த சீஷன்‌ என்று 
குறிப்படுகிறார்‌ (யோவான்‌ 13 : 23; 19 : 26; 20:2; 21:20, 24. இயேசு 
வன்மேல்‌ அன்பாயிருந்தபொழுது, அவர்‌ அன்பு செலுத்திய மாதிரியின்‌ 
னுபவத்திலிருந்து யோவான்‌ விடுபடவே இல்லை. அறுபது 
ஆண்டுகளுக்குப்பின்‌, இயேசுவுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்‌ என்ற 








அ 
அ 





நூலை அர்ப்பணித்தபொழுது, அவன்‌ இயேசுவை, “உண்மையான சாட்சியும்‌ 
நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற 
நம்மைக்கழுவி நம்மை ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாக்கியவர்‌” 














(வெளி 1 : 5,6), என்று நினைவுகூறுகிறார்‌. 








வேதாகமத்தின்‌ கடைசி நூலை அப்போஸ்தலர்‌ யோவான்‌, இயேசுவுக்கு 
அர்ப்பணிக்கும்பொழுது, இயேசுவைப்பற்றி அவர்‌ நினைவில்‌ 





வைத்திருக்கும்‌ முதல்‌ காரியம்‌ என்ன? “அவர்‌ நம்மில்‌ அன்புகூர்ந்தார்‌!” 
மூன்று ஆண்டுகளாக சிறிய வழிகளில்‌ இயேசு அப்போஸ்தலர்கள்மேல்‌ 





தம்முடைய அன்பைக்‌ காட்டியிருக்கிறார்‌. அவர்களுடைய கால்களைக்‌ 


கழுவினபோது, இன்னும்‌ ஒரு வழியில்‌ தம்முடைய அன்பை எளிமையாக 





வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களின்‌ கால்களைக்‌ கழுவியபோது, அவருடைய 





அன்பை முழுமையாக அந்த மனிதர்களுக்குக்‌ காட்டினார்‌. ஒர்‌ வகையில்‌ 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ அன்புகூரவில்லை என்பதை, அவர்‌ அவர்கள்‌ 
மீது செலுத்திய அன்பினால்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டினார்‌. இந்த 
எடுத்துக்காட்டின்‌ முக்கியமான காரியம்‌, அவர்களுக்குக்‌ காட்டிய 


அவருடைய அன்பு. 








பின்னர்‌ இயேசு, “புதிதான கட்டளை” என்றழைக்கும்‌ கட்டளையைக்‌ 
கொடுக்கும்போது அவருக்கு அவர்கள்‌ மேல்‌ இருந்த அன்புக்கும்‌ அவர்கள்‌ 
கால்களைக்‌ கழுவியதற்கும்‌ உள்ள தொடர்பை அவர்‌ உறுதிப்படுத்துவார்‌. 











ஒருவருடைய கால்களை ஒருவர்‌ கழுவி, தம்முடைய மாதிரியை அவர்கள்‌ 


70 


பின்பற்ற வேண்டும்‌ என்று அவர்‌ தெளிவாக உபதேசித்தார்‌. 


இயேசுவின்‌ புதிதான கட்டளை “நீங்கள்‌ ஒருவரிலொருவர்‌ 
அன்பாயிருங்கள்‌: நான்‌ உங்களில்‌ அன்பாயிருந்ததுபோல நீங்கள்‌ 





ஒருவரோடொருவர்‌ அன்பாயிருங்கள்‌ என்பதே. நீங்கள்‌ அவ்வாறு 
அன்புள்ளவர்களாயிருந்தால்‌, அதினால்‌ நீங்கள்‌ என்னுடைய சீஷர்களென்று 
எல்லாரும்‌ அறிந்துகொள்வார்கள்‌,” என்பதே (35, 25) அவர்களுடைய 











கால்களை அவர்‌ கழுவியபோது அவர்‌ அவர்களிடம்‌ அன்பாயிருந்தார்‌. 











தம்முடைய மாதிரியைப்‌ பின்பற்றி ஒருவருக்கொருவர்‌ அன்பு கூறும்படி 
அவர்களுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


இந்தக்‌ கடைசி இளைப்பாறுதல்‌ வேளையில்‌ இந்த மனிதர்களெல்லாம்‌ 





ஒன்று கூடியபொழுது, அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ ஒரு காரியம்‌ 
பொதுவாயிருந்தது. அவர்கள்‌ இயேசுவின்மேல்‌ அன்பாயிருந்தார்கள்‌, 
ஏனெனில்‌ இயேசு அவர்கள்மேல்‌ அன்பாயிருந்தார்‌. பின்னால்‌ யோவான்‌, 
“அவர்‌ முந்தி நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்தபடியால்‌ நாமும்‌ அவரிடத்தில்‌ 
அன்பு கூருகிறோம்‌,” 1 யோவான்‌ 4 : 19) என்று எழுதப்‌ போகிறார்‌. இயேசு 
இந்த மனிதர்கள்மேல்‌ அன்புகூர்ந்தார்‌, தங்களால்‌ இயன்றவரையில்‌ 
அவர்களும்‌ அந்த அன்புக்குப்‌ பதில்‌ அன்பு செலுத்துகிறார்கள்‌. 
இருந்தாலும்‌, அந்த மேலறையில்‌ இயேசு அவர்களைச்‌ சந்தித்தபொழுது, 
நம்மால்‌ சொல்லக்கூடியது, இயேசு அவர்களிடத்தில்‌ அன்பாயிருந்தார்‌. 











அவர்களும்‌ அவர்மேல்‌ அன்பாயிருந்தார்கள்‌ என்பதே. 





இயேசு தம்முடைய புதிதான கட்டளையை அவர்களுக்குக்‌ 


கொடுத்தபோது, முக்கியமாக அவர்‌ அப்போஸ்தலர்களிடம்‌ : “உனக்கு 








எதிராக மேசையில்‌ உட்கார்ந்திருப்பவரை நீ காண்கிறாயா? அவரில்‌ 








அன்புகூரும்படி நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌. அது போலவே 





நான்‌ உன்மேல்‌ அன்பாயிருந்தேன்‌, இப்பொழுது அவர்மீது அன்பு 
செலுத்தும்படி நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌!” என்று சொல்லுகிறார்‌. 








இந்தப்‌ புதிதான கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்போது என்ன நேரிடும்‌ 


வாக்களிக்கிறார்‌ : இந்த உலகம்‌ நீங்கள்‌ என்னுடைய சீஷர்கள்‌ என்று 








தெரிந்துகொள்ளும்‌: நீங்கள்‌ அதிகமாய்‌ ஆசிர்வதிக்கப்படுவீர்கள்‌. 


நீங்கள்‌ இந்த அப்போஸ்தலர்களைப்பற்றி ஆய்வுசெய்யும்பொழுது, 


அவர்களில்‌ அநேகர்‌ உணர்ச்சிவசப்பட்டவர்களாக இருந்தார்கள்‌, அதாவது 


71 


அவர்கள்‌ ரோம பேரரசால்‌ தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்ததாலும்‌ கூட 


ரோம சாம்பராஜ்யத்துக்கு எதிராக எதிர்ப்பைத்‌ தொடர்ந்தனர்‌ அவர்களில்‌ 





ஒருவன்‌ செலோத்தே (268101) என்ற சீமோன்‌. மற்றவன்‌ ஒரு ரோமருக்காக 
யூதர்களிடம்‌ வரி வசூலிப்பவன்‌, இவர்கள்‌ இருவருக்குமிடையில்‌ பொதுவாக 
என்ன இருக்க முடியும்‌? 


செலோத்தே எனப்பட்ட சீமோன்‌ மேசையில்‌ எதிராக மத்தேயுவைப்‌ 





பார்ப்பதை நான்‌ கற்பனை செய்துபார்க்க விரும்புகிறேன்‌. அவனும்‌ 
மத்தேயுவும்‌ கண்களால்‌ பார்த்துக்கொள்ளுகின்றனர்‌. உடனே தங்கள்‌ 
கண்களைத்‌ தாழ்த்தி தரையைட்‌ 
பார்க்கின்றனர்‌. அவர்கள்‌ இருவருடைய கண்களும்‌ இயேசுவினிடம்‌, 














ரர்த்து, மறுபடியும்‌ இயேசுவைப்‌ 





“அவனிடம்‌ நான்‌ அன்புகூருவதா? ஒரு செலோத்தே ஒரு ஆயக்காரன்‌ 
ஒரு செலோத்தேயின்‌ கால்களையும்‌ கழுவுவதா?” என்று கேட்பதுபோல்‌ 
தோன்றுகிறது. 

கண்களால்‌ இயேசு, “அப்படியேதான்‌. ஒரு செலோத்தே ஒரு 
வரிவசூலிப்பவளின்‌ கால்களைக்‌ கழுவுவதையும்‌, ஒரு வரிவசூலிப்பவன்‌ 





ஒரு செலோத்தேயின்‌ கால்களையும்‌ கழுவுவதையும்‌, ஒரு செலோத்தே 
ஒரு வரி வசூலிப்பவன்மேல்‌ அன்பாயிருக்கிறதையும்‌, உலகம்‌ 
கேள்விப்படும்‌ போது, நீங்கள்‌ என்னுடைய சீஷர்கள்‌ என்று அவர்கள்‌ 
தெரிந்து கொள்ளுவார்கள்‌,” என்று பதிலளிக்கிறார்‌. முக்கியமான இந்த மாதிரி 
நடவடிக்கையாக அவர்களுடைய கால்களைக்கழுவி இளைப்பாறும்‌ 
வேளையைத்‌ துவங்கியபின்‌, தாம்‌ அவர்களை விட்டுப்‌ போவதாகக்‌ கூறி, 
அந்தத்‌ துக்க செய்தியினால்‌, அந்த மனிதர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார்‌. 
அது முற்றிலும்‌ உறுதி செய்யப்படாவிட்டாலும்‌, அவர்‌ தம்முடைய 
மரணத்தைப்பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்பதை அவர்கள்‌ தெரிந்து கொண்டது 














போலத்‌ தெரிகிறது. “நான்‌ போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என்‌ பின்னே 





வரக்கூடாது”, (36) என்று அவர்‌ சொல்லியவைகளை அவர்கள்‌ 


புரிந்துகொண்டனர்‌. 


இன்னும்‌ அவர்‌ அவர்களிடம்‌, “நான்‌ உங்களை விட்டுப்‌ போகிறேன்‌ 
என்ற உண்மை உங்களுக்கு தெரியும்‌ என்பதால்‌, நான்‌ ஒரு புதிதான 
கட்டளையை உங்களுக்குக்‌ கொடுக்கிறேன்‌, ' என்று தெளிவாகச்‌ சொன்னார்‌. 
ஒரு போதனை அல்லது ஒரு பிரசங்கத்துக்கு முன்பாக ஒரு உதாரணம்‌ 
கொடுப்பது அவருடைய பாணியாக இருந்ததால்‌, அவர்களுடைய 





72 


கால்களைக்‌ கழுவிய பொழுது அவர்‌ முன்னதாகவே செயலில்‌ காட்டிவிட்டு, 
இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டார்‌, “நான்‌ உனக்கு செய்தது என்னவென்று 
நீ அறிந்திருக்கிறாயா?” 

இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மூன்று வருடம்‌ 
பயிற்சியளித்து, இப்பொழுது வன்முறையும்‌ கொடூரமும்‌ நிறைந்த 
உலகத்தினுன்‌ அன்பின்‌ செய்தியை பரப்பும்படி அவர்களுக்கு அவர்‌ 























இப்பொழுது ஒரு கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. அந்த அன்பின்‌ 
செய்தியைப்‌ பரப்புவதற்கு மிகச்சிறந்த வழி ஒருவருக்கொருவர்‌ அன்பு 
செலுத்துவதே என்று அவர்‌ தெளிவாக அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, உண்மையான தேவனை அறியாத 





காடூரமான மக்கள்‌, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றியவர்கள்‌, ரோமாபுரியிலுள்ள 








காலோசியம்‌ என்ற விளையாட்டு அரங்கில்‌ சொல்லமுடியாத 








நிஸ்துவைப்‌ பின்பற்றியவர்கள்‌ ஒன்றாக மரணமடைவதைக்‌ கண்ட இந்தப்‌ 








(| 
(| 
கொடுமையான வழிகளில்‌ கொல்லப்பட்டதைப்‌ கண்டு களித்தனர்‌. 
கி 
ப 


£ர்வையாளர்கள்‌ அடிக்கடி, “பாருங்கள்‌! அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
எப்படி அன்பாயிருக்கிறார்கள்‌!'” என்று ஆச்சர்யப்பட்டனர்‌. புதிய 
ஏற்பாட்டின்‌ இறுதியில்‌ காணப்படும்‌ சிறிய கடிதங்களை எழுதியபொழுது, 
அப்போஸ்தலர்‌ யோவான்‌. நாம்‌ ஏன்‌ ஒருவரோடொருவர்‌ அன்பாயிருக்க 




















வேண்டும்‌ என்பதற்குப்‌ பத்துக்‌ காரணங்களைக்‌ கொடுப்பார்‌ (1 யோவான்‌ 





4 : 7-20. யோவான்‌ முதிர்வயதுள்ளவரான பொழுது, அவர்‌ மிகவும்‌ 
பலவீனமாயிருந்தபடியால்‌ சபைக்‌ கூட்டங்களுக்கு அவரைத்‌ தூக்கிச்‌ செல்ல 
வேண்டியிருந்தது என்று பாரம்பரிய மரபு சொல்லுகிறது. மிகவும்‌ தளர்ந்த 
அவர்‌ பலவீனமான குரலில்‌ சபையார்களை நோக்கி, “சிறு பிள்ளைகளே, 
ஒருவரிலொருவர்‌ அன்பாயிருங்கள்‌!” என்று வாழ்த்தி ஆசீர்வதித்தார்‌. 
அன்பின்‌ அப்போஸ்தலர்‌ உண்மையாகவே இயேசுவின்‌ புதிதான 








கட்டளையை உண்மையாகவே புரிந்துகொண்டார்‌. 
ஒரு புதிய உடன்படிக்கையும்‌ ஒரு புதிய சமூகமும்‌ 


மேல்‌ அறையில்‌ இயேசு இந்தப்‌ புதிய கட்டளையைக்‌ கொடுத்தபொழுது, 


அவர்‌ தம்முடைய அப்போஸ்தவர்களி 
ஒப்புதலைக்‌ கொடுத்திருக்கிறீர்கள்‌, 
கொடுத்திருக்கிறேன்‌. நான்‌ உங்களி! 


டம்‌ முக்கியமாக, “நீங்கள்‌ எனக்கு ஒரு 


நான்‌ உங்களுக்கு ஒரு ஒப்புதலைக்‌ 





ம்‌ ஒரு உடன்படிக்கை செய்துள்ளேன்‌. 





73 


நீங்களும்‌ என்னிடம்‌ ஒரு உடன்படிக்கையைச்‌ செய்திருக்கிறீர்கள்‌. நான்‌ 
உங்களுக்கு 
பிடிக்கிறவர்களாக்குவேன்‌” (மத்தேயு 4 : 19) என்று சவாலிட்டபொழுது அந்த 


66 


“என்‌ பின்னே வாருங்கள்‌... உங்களை மனுஷரைப்‌ 


உடன்படிக்கையை நான்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. இந்த மூன்று 
ஆண்டுகளாக நான்‌ உங்களை என்னுடைய தீர்வாகவும்‌ பதிலாகவும்‌ 
உருவாக்கிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ இப்பொழுது, ஒருவருக்கொருவர்‌ 
ஒரு உடன்படிக்கைக்குட்பட்டு ஒரு வாக்குறுதியளியுங்கள்‌ என்று நான்‌ 
கட்டளையிடுகிறேன்‌. மூன்று ஆண்டுகளாக நான்‌ உங்களில்‌ அன்புகூர்ந்தது 
போலவே, ஒருவருக்கொருவர்‌ அன்பாயிருங்கள்‌!”. 





இயேசு மேல்‌ அறையில்‌ துவங்கிய பேருரையிள்‌ மற்றும்‌ புதிய 





ட்டளையின்‌ கருத்தும்‌ சாராம்சமும்‌ இதுவே. புதிய கட்டளை தமது கடைசி 








டைப்‌ பிடிப்பது என்பதை அப்போஸ்தலர்களுக்குப்‌ போதித்தது. புதிய 
ட்டளை அப்போஸ்தலருக்கு ஒரு புதிய உடன்படிக்கை என்ற கருத்தை 





க 
கிறிஸ்தவ இளைப்பாறும்‌ வேளையில்‌ தாம்‌ கற்பித்த சத்தியத்தை எப்படி 
க 
க 

















அறிமுகப்படுத்தியது, இந்தப்‌ புதிய உடன்படிக்கை ஒரு புதிய சமுதாயத்தை 
உருவாக்கியது. அந்தப்‌ புதிய சமுதாயத்தையே இன்று நாம்‌ சபை 
என்றழைக்கிறோம்‌. நாம்‌ அங்கத்தினர்களாயிருக்கும்‌ இந்த சபை, மேல்‌ 





அறையில்‌ அப்போஸ்தலர்களுக்கு இயேசு புதிய கட்டளையைக்‌ 





கொடுத்தபோது வடிவமைத்ததைப்‌ போன்ற ஒரு அன்பின்‌ 
சமுதாயமாயிருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ எல்லாரும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 
அழகான விசுவாசத்தைப்பற்றிய விளக்கத்தோடு, இந்தக்‌ கடைசி 
கிறிஸ்தவ இளைப்பாறுதல்‌ வேளையில்‌ தம்முடைய அறிமுகத்தை 
முடிக்கிறார்‌ : “நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிறபடியினால்‌, இவைகளைச்‌ 


செய்வீர்களானால்‌... பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌” (17). இன்று அநேக 























கலாச்சாரங்கள்‌ அறிவைப்பெற்றுக்கொள்ளுதலே நற்பண்பு என்று 
விசுவாசிக்கின்றன - அதிக அறிவு இருந்தால்‌ அதக நற்பண்பு இருப்பதாக 
நம்புகின்றனர்‌. இந்த மாதிரியான சிந்தனைக்கு சபையில்‌ இடமில்லை, 











ஏனென்றால்‌, அவை மேல்‌ அறையில்‌ நம்‌ ஆண்டவர்‌ போதித்த 


பண்புகளுக்கும்‌ சத்தியத்துக்கும்‌ மாறாக உள்ளது. நாம்‌ தெரிந்து 
கொண்டவற்றை வைத்து என்ன செய்கிறோம்‌ என்பதே நம்மை 





நற்பண்புள்ளவர்களாக ஆக்கும்‌ என இயேசு போதித்தார்‌. 


74 


நான்கு சுவிசேஷங்கள்‌ முழுவதிலும்‌, இயேசு சொல்லைவிடச்‌ 
செயலையே பெரிதாக மதித்தார்‌ என்று காண்கிறோம்‌ (மத்தேயு 21 : 28 - 31. 
அவருடைய போதனையை  தெரிந்துகொள்ளுவதை செயலில்‌ 








காட்டவேண்டும்‌ என்று நாம்‌ முயற்சி செய்யும்போது, அவருடைய போதனை 





தேவனுடைய போதனை என்று நாம்‌ நிரூபிக்கிறோம்‌ என்று அவர்‌ 
போதித்தார்‌. அதாவது உலகத்தில்‌ பொரும்பான்மையோர்‌ அறிந்து 
கொள்ளுதல்‌ செயல்‌ படுத்துவதற்கு வழிகாட்டுகிறது என்று 
விசுவாசிக்கும்பொழுது, அவர்‌ செயல்படுத்துதல்‌ அறிந்து கொள்ளுவதற்கு 
வழிநடத்துகிறது என்று போதித்தார்‌ (யோவான்‌ 7 : 17). 

இயேசு கூறியபடி, அப்போஸ்தலர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்‌ 
அவர்களுடைய கால்களைக்‌ கழுவியது, அவர்களும்‌, அதுபோலவே 
செய்யவேண்டும்‌ என்பதற்காகவே. போதித்ததுபோல்‌ செயல்படும்‌ போது 


அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. சீட்ர்களில்‌ தம்முடைய வார்த்தைகளைக்‌ 











கேட்டு, அதன்படி செய்பவர்களுக்கும்‌, செயல்படுத்தாவர்களுக்கும்‌ 








இடையே உள்ள வித்தியாசத்தை எடுத்துக்காட்டி இயேசு தம்முடைய முதல்‌ 
கிறிஸ்தவ இளைப்பாறுதல்‌ வேளையை நிறைவுபெறச்‌ செய்தார்‌ 
(மத்தேயு 7 : 24 - 27, 


இந்தப்‌ பேருரையை இயேசு துவங்கும்‌ போது காட்டிய சிறந்த 
மாதிரியும்‌, அப்போஸ்தலர்களுக்கு அவர்‌ கொடுத்த புதிய கட்டளையும்‌, 

















அவருடைய சபை கட்டப்படுவதற்கான முக்கியமான அஸ்திபாரமாகும்‌. 
கிறிஸ்துவின்‌ மேலுள்ள அன்பிலும்‌, ஒருவரோடொருவரிடம்‌ காட்டும்‌ 








அன்பிலும்‌ கட்டப்படாத எந்த சபையும்‌, சரியான அஸ்திபாரத்தில்‌ 














கட்டப்படவில்லை. சபையின்‌ மேல்‌ பிரச்சினைகள்‌ எனும்‌ புயல்‌ 





அடிக்கும்போது அந்தச்‌ சபை விழுந்துவிடும்‌. புதிய கட்டளையின்படிக்‌ 
கட்டப்பட்ட சபை நிலைத்து நிற்கும்‌ ஏனென்றால்‌ அது உயிர்த்தெழுந்த 
ஜீவனுள்ள கிறிஸ்து எனும்‌ கன்மலையின்‌ மேல்‌ அஸ்திபாரமிடப்பட்டது. 

















“நானோ? நானோ?” (18 - 88) 


அவர்களுடைய கால்களைக்‌ கழுவிய அடையாள செயலுக்கும்‌, 





புதிதான கட்டளைக்கும்‌ இடையில்‌, இயேசு முன்னர்‌ சொன்ன 


வாக்கியங்களைத்‌ விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. அதாவது எல்லா 


75 


அப்போஸ்தலர்களும்‌ சுத்தமானவர்களல்ல, தம்மைக்‌ காட்டிக்கொடுக்கப்‌ 


போகும்‌ அப்போஸ்தலனைத்‌ தமக்குத்‌ தெரியும்‌ என்று விளக்கமளித்தார்‌. 


பதினெட்டாம்‌ வசனத்தில்‌ இயேசு, “உங்களெல்லாரையுங்குறித்து நான்‌ 





பேசவில்லை, நான்‌ தெரிந்துகொண்டவர்களை அறிவேன்‌; ஆகிலும்‌ 
வேதவாக்கியம்‌ நிறைவேறத்தக்கதாக, என்னுடனே அப்பம்‌ புசிக்கிறவன்‌ 
என்மேல்‌ தன்‌ குதிகாலைத்‌ தூக்கினான்‌ (சங்கீதம்‌ 41 : 9) என்று சொன்னார்‌ 
தொடர்ந்து அவர்‌, “அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள்‌ 
விசுவாசிக்கும்பொருட்டு, இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே 
அதை உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. நான்‌ அனுப்புகிறவனை 








ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌, என்னை 
ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்றார்‌ 
(19, 20). 


இவைகளைச்‌ சொன்னபின்பு இயேசு ஆவியிலே கலங்கி, “உங்களில்‌ 


ஒருவன்‌ என்னைக்‌ காட்டிக்கொடுப்பான்‌ என்று மெய்யாகவே 





சொல்லுகிறேன்‌”, என்று சாட்சியாகச்‌ சொன்னார்‌. அவருடைய 
அப்போஸ்தலர்கள்‌ அவர்‌ யாரைக்குறித்துச்‌ சொன்னார்‌ என்று தெரியாமல்‌, 
ஒருவரை ஒருவர்‌ நோக்கிப்‌ பார்த்தனர்‌. இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த 
ஒருவன்‌ இயேசுவின்மேல்‌ சாய்ந்து கொண்டிருந்தான்‌. சீமோன்‌ பேதுரு 
இந்த அப்போஸ்தலருக்குச்‌ சைகை காட்டி, “அவன்‌ யார்‌?” என்று 
கேட்கும்படிச்‌ சொன்னான்‌. இயேசுவின்மேல்‌ சாய்ந்துகொண்டே அவன்‌ 
“ஆண்டவரே, யார்‌ அவன்‌?” என்று கேட்டான்‌. இயேசு, “நான்‌ இந்தத்‌ 





துணிக்கையைத்‌ தோய்த்து யாருக்குத்‌ கொடுப்பேனோ அவன்தான்‌,” என்று 
சொன்னார்‌ (21 - 20). 


இயேசு துணிக்கையைத்‌ தோய்த்து சீமோன்‌ குமாரனாகிய 
யூதாஸ்காரியோத்துக்குக்‌ கொடுத்தார்‌. யூதாஸ்‌ வாங்கினபின்பு சாத்தான்‌ 
அவனுக்குள்‌ புகுந்தான்‌ என்று வாசிக்கிறோம்‌. இயேசு அவனிடம்‌, “நீ 
செய்கிறதை சீக்கிரமாய்ச்‌ செய்‌” என்றார்‌. பந்தியிருந்தவர்களில்‌ எவரும்‌ 








அவர்‌ சொன்னதின்‌ கருத்தை அறியவில்லை. யூதாஸ்‌ பணத்துக்குப்‌ 
பொறுப்பாயிருந்ததால்‌, இயேசு அவனிடம்‌ விருந்துக்கு வேண்டிய சில 
பொருட்களை வாங்கும்படிக்‌ கூறுகிறார்‌ அல்லது ஏழைகளுக்குச்‌ சிறிது 














76 


பணம்‌ கொடுக்கும்படிக்‌ கூறுகிறார்‌ என்று சிலர்‌ நினைத்தனர்‌. “அவன்‌ 


அந்தத்‌ துணிக்கையை வாங்கியவுடன்னே புறப்பட்டுப்போனான்‌: 





அப்பொழுது இராக்காலமாயிருந்தது'” என்று வாசிக்கிறோம்‌ (26 - 30). 














இது இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுத்ததைப்‌ பற்றிய குறிப்பிடத்தக்கக்‌ 
கதை. யோவான்‌ வேதவசனங்கள்‌ நிறைவேறுவதைப்பற்றிய உண்மையைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இது போன்று யோவான்‌ சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ இந்த 
வகையான கருத்துரையை அதாவது வேதவசனம்‌ நிறைவேறுதலை நாம்‌ 

















காண்கிறோம்‌. 


இயேசு, “உங்களெல்லாரையுங்குறித்து நான்‌ பேசவில்லை, நான்‌ 
தெரிந்து கொண்டவர்களை அறிவேன்‌: ஆகிலும்‌ வேதவாக்கியம்‌ 
நிறைவேறத்தக்கதாக, என்னுடனே அப்பம்‌ புசிக்கிறவன்‌ என்மேல்‌ தன்‌ 
குதிகாலைத்‌ தூக்கினான்‌.” (18, 26) என்று யோவான்‌ குறிப்பிடும்போது, இந்த 
வசனப்பகுதியில்‌ இயேசுவினிடமிருந்து நாம்‌ இந்த இரண்டு சத்தியங்கயைம்‌ 
கேட்கிறோம்‌. 

அந்த நாட்களில்‌, சிநேகிதர்‌ ஒன்றாக, ஒரு மேசையைச்‌ சுற்றி அமர்ந்து 
கொண்டு ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ சாய்ந்துகொண்டே ரொட்டியை பொதுவாக 


வைக்கப்பட்டிருக்கும்‌ குழம்பு பாத்திரத்தில்‌ முக்கிச்சாப்பிடுவது சிநேகத்தின்‌ 
நெருக்கத்தைக்‌ காட்டியது. அது போலவே மேசையில்‌ உட்கார்ந்து 

















அவர்களோடு ரொட்டியைப்பிட்டு, பின்னர்‌ அவரோடு உண்மையாக 








இல்லாமலிருப்பது, ஒருவரைக்‌ காட்டிக்கொடுப்பதின்‌ முக்கியமான 
தன்மையாகக்‌ கருதப்பட்டது. மற்ற சுவிசேஷங்களின்படி, இயேசு 





அவர்களின்‌ ஒருவன்‌ அவரைக்‌ காட்டிக்கொடுக்கப்போகிறான்‌ என்று 
சொன்னதும்‌, ஒவ்வொருவரும்‌ “நானோ? நானோ?” என்று கேட்டார்கள்‌ 
(மத்தேயு 26 : 22: மாற்கு 14 : 19) தங்களுடைய ஆண்டவரை தங்களில்‌ 





ஒருவன்‌ காட்டிக்கொடுப்பான்‌ என்ற செய்திக்கு அவர்கள்‌ பதிலளித்த விதம்‌ 








எனக்குப்‌ புதிரராகத்‌ தோன்றியது. இது எவ்வாறு அப்போஸ்தலர்களின்‌ 
பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்தியது என்று சிந்தியுங்கள்‌ 





அவர்களுடைய இரட்சிப்புக்காக சிலுவையில்‌ மரிப்பதற்காக இயேசு 
போகுமுன்‌ இந்தக்‌ கடைசி மணிநேரத்தை அவர்களோடு செலவிடுகிறார்‌. 





இதிலிருந்து இயேசுவிடம்‌ கொண்ட அவர்களுடைய விசுவாசமும்‌ 








பொறுப்புணர்ச்சியும்‌ எவ்வளவு எளிதில்‌ உடையக்கூடியதாயிருந்தது என்று 
தெரிகிறது. 
77 


முக்கியமாக அப்போஸ்தலர்‌ பேதுருவைப்‌ பொறுத்தவரையில்‌ இது 
உண்மையாயிருந்தது. இந்த அதிகாரம்‌, பேதுரு மூன்றுதரம்‌ மறுதலிப்பான்‌ 
என்று ஆண்டவர்‌ அது நடைபெறுமுன்பே சொல்லுவதோடு முடிவடைகிறது. 
கோழி கூவுவதற்கு முன்பாக பேதுரு ஆண்டவரை மறுதலிப்பான்‌ என்ற 
அவர்‌ சொன்னதைப்பேதுரு கேட்டபொழுது, பேதுருவின்‌ இருதயத்தில்‌ 
எப்படிப்பட்ட குழப்‌। ]்‌ 
பாருங்கள்‌. பேதுருவினுடைய கால்களை அவனுடைய ஆண்டவர்‌ கழுவிய 
சந்தர்ப்பத்தில்‌ இயேசு அந்த அற்புதமான சத்தியங்களை போதிக்க 
இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பளிப்பதற்குப்‌ பேதுரு ஒரு ஊக்கமளிப்பவனா 
யிருந்தான்‌. கிறிஸ்துவுக்கும்‌ இந்தப்‌ பதினொரு சீடர்களுக்குமிடையே நடந்த 
இந்தப்‌ பேருரையை ஒரு விவாதமாக மாற்ற பேதுரு இப்பொழுது ஒரு 
தீப்பொறியாகிறான்‌. 
































ம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ என்பதைக்‌ கற்பனைசெய்து 





















































அவனுடைய மறுதலிப்பைப்பற்றி முன்னுரைத்தது, பேதுரு 
இயேசுவிடம்‌ கேட்ட இரண்டு கேள்விகளுக்கான பதிலாகும்‌. இந்த 











அப்போஸ்தலர்களுக்கு அவர்‌ அளித்த பயிற்சியில்‌ அவர்களிடமிருந்து 


சில வேளைகளில்‌ வேண்டுமென்றே கேள்வி கேட்க அவர்களை 





ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு உற்சாகமளிப்பது இயேசுவின்‌ உபதேச நடை 





என்பது வெளிப்படையாகத்‌ தெரிகிறது. உதாரணமாக, தாம்‌ போகுமிடத்துக்கு 
அவர்கள்‌ வர முடியாது என்று கூறிய வாக்கியம்‌ பேதுருவினிடமிருந்து 





இரண்டு கேள்விகளைக்‌ கொண்டுவந்தது : “நீர்‌ எங்கே போகிறீர்‌? உம்மோடு 





நான்‌ ஏன்‌ வர முடியாது? உமக்காக என்‌ ஜீவனையும்‌ கொடுப்பேன்‌!” 
(13:36, 37). 


இந்தப்‌ பதிமூன்றாம்‌ அதிகாரம்‌ முடிவடையும்‌ விதம்‌, நான்‌ சிறிய 


புத்தகம்‌ எண்‌ இருபத்தி ஐந்தில்‌ பகிர்ந்துகொண்ட வேதாகம ஆய்வு 
கோட்பாட்டுக்கு ஒரு உதாரணமாயிருக்கிறது. அதாவது நாம்‌ வேதாகமத்தை 








வாசிக்கும்பொழுது, அதிகாரப்‌ பிரிவுகள்‌ நம்முடைய எண்ணத்தை உடைக்க 
ஒருபோதும்‌ அனுமதிக்கக்கூடாது. பேதுருவின்‌ இந்த இரண்டு கேள்விகளும்‌, 
தோமா, பிலிப்பு மற்றும்‌ அப்போஸ்தலர்‌ யூதா ஆகியவர்களைக்‌ கேள்வி 

















கேட்க ஊக்கமளித்தது. அவர்கள்‌ கேள்வி கேட்டார்கள்‌, இயேசு 
அவர்களுக்காகவும்‌ நமக்காகவும்‌ அளித்த பதில்‌ அடுத்த அதிகாரத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவின்‌ கேள்விகளுக்கு இயேசு கொடுத்த 
பதில்‌ இந்த அதிகாரத்தின்‌ கடைசி வசனங்களில்‌ இருக்கிறது, ஆனால்‌ 





78 


மற்ற அப்போஸ்தலர்களின்‌ கேள்விகளுக்கான பதில்‌ பதினான்காம்‌ 
அதிகாரத்தில்‌ காணப்படுகிறது. இந்த நான்கு அப்போஸ்தலர்களுடைய 
கேள்விகளும்‌, அவர்களுடைய கேள்விகளுக்கு இயேசு அளித்த 
தனிப்பட்டப்பதில்களும்‌, இந்த சுவிசேஷத்தின்‌ பதினான்காம்‌ அதிகாரத்தைத்‌ 
திறக்கும்‌ திறவுகோலாயிருக்கின்றன. பதினான்காம்‌ அதிகாரத்தில்‌ 
காணப்போகும்‌ உண்மை பதிமூன்றாம்‌ அதிகாரத்தின்‌ முடிவில்‌ 




















காணப்படுகிறது. 


இந்த சுவிசேஷத்தின்‌ அடுத்த அதிகாரத்தை வாசிக்கும்பொழுது, இந்த 
அதிகாரத்தின்‌ கடைசியில்‌ பேதுரு கேட்ட கேள்விகளுக்கான பதில்களைக்‌ 














கண்டுபிடித்து, மற்ற அப்போஸ்தலரின்‌ கேள்விகளைத்‌ தேடிப்பாருங்கள்‌. 





அவர்களுடைய கேள்விகளுக்கு இயேசுவின்‌ பதில்களைக்‌ கவனியுங்கள்‌. 








அவருடைய பதில்கள்‌, எழுதிப்‌ பதிவுசெய்யப்பட்ட அவருடைய நீண்‌! 





பேருரையின்‌ முக்கியப்‌ பகுதியாயிருக்கின்றன. 





இந்த மகிமையான சுவிசேஷத்தில்‌ காணும்‌ இயேசுவின்‌ மேல்‌ அறை 
பேருரை எழுதப்பட்ட முதல்‌ நான்கு அதிகாரங்களையும்‌ சுருக்கமாகக்‌ கூறி 
முடிக்கும்பொழுது, இந்த ஆய்வு முழுவதிலும்‌ நான்‌ கேட்ட 
கேள்விகளுக்குத்‌ திரும்பவேண்டும்‌. 




















இயேசு என்பவர்‌ யார்‌? இந்த அதிகாரத்தில்‌ இயேசு தாழ்மையான 
ஆண்டவரும்‌ எஜமானருமாயிருந்து, ஒரு அடிமையின்‌ பாத்திரத்தை 
ஏற்றுக்கொண்டு, தம்முடைய சீஷர்களின்‌ கால்களைக்‌ கழுவி, 
ஊழியஞ்செய்து தம்முடைய அன்பை முழுமையாகக்‌ காட்டுகிறார்‌. அவர்‌ 





தம்முடைய அப்போஸ்தலர்களிடம்‌ அன்புள்ள ஆண்டவராயிருந்து, அவர்‌ 
தாம்‌ அவர்களுடன்‌ அன்பாயிருந்ததுபோல அவர்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயிருக்க வேண்டும்‌ என்று கட்டளையிடுகிறார்‌. 











விசுவாசம்‌ என்றால்‌ என்ன? நமக்கு அறிந்தவற்றைப்பற்றி நாம்‌ என்ன 
செய்கிறோமோ அதுவே விசுவாசம்‌. நம்முடைய கர்த்தருக்கு நேரான 
நம்முடைய உறவுகளிலும்‌, மக்களோடு நம்முடைய எல்லா உறவுகளிலும்‌, 
இயேசுவினிடமிருந்து, கற்றுக்கொண்டவைகளை - தாழ்மை, அன்பு - 





செயலில்‌ காட்டுவதே விசுவாசம்‌. விசுவாசம்‌ என்பது காத்தரிடத்திலும்‌, 
அதன்பின்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ சந்திக்கும்‌ மக்களிடையிலும்‌, “நான்‌ 








உங்களுக்கு எப்படி பணிவிடை (அன்பு) செய்ய முடியும்‌?” என்று கேட்பது. 


79 


விசுவாசம்‌ என்பது, அன்பின்‌ இருப்பிடமாக இருந்து கிறிஸ்துவின்‌ மாதிரியை 





பின்‌ தொடருகிறோமா என்று நம்மையே கேட்பது. விசுவாசம்‌ என்பது, 
“முதல்‌ தலைமுறை விசுவாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 


அன்பாயிருந்ததுபோல, நாமும்‌ ஒருவருக்கொருவர்‌ அன்டாயிருப்பது . 
விசுவாசம்‌ என்பது இயேசு நம்மேல்‌ அன்பாயிருந்தது போல, நாமும்‌ 








ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ அன்பாயிருப்பது (34. 








வாழ்க்கை என்றால்‌ என்ன? அப்போஸ்தலர்களிடம்‌ கிறிஸ்து காட்டிய 
அன்பைப்போல்‌, எந்த நிபந்தனையுமின்றி நம்மிடம்‌ அன்பு 
செலுத்தப்படும்போது ஏற்படும்‌ அனுபவமே. அதாவது கிறிஸ்துவின்‌ 
அன்போடு நாம்‌ அன்பு செலுத்தும்போதும்‌, அன்பைப்‌ பெற்றுக்‌ 

















கொள்ளும்போதும்‌ நாம்‌ உணரும்‌ அனுபவமே வாழ்க்கை. 


யோவான்‌ சுவிசேஷ நூலின்‌ ஆய்வின்‌ மூலமாக நீங்கள்‌ இயேசுவை 
அறிந்துகொண்டு பலத்த விசுவாசத்தினுள்‌ வந்து, தேவன்‌ உங்களுக்குத்‌ 
திட்டமிட்ட தரமான வாழ்க்கையின்‌ அனுபவத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 








வேண்டும்‌ என்பதே என்னுடைய வேண்டுதல்‌. யோவான்‌ சுவிசேஷ நூலில்‌ 
நாம்‌ ஒன்றாக 11-14 ஆம்‌ அதிகாரம்‌ வரையில்‌ பெருமளவில்‌ 
கற்றுக்கொண்டோம்‌. இங்கே நான்‌ முடிக்கிறேன்‌. ஆனால்‌ இந்த அற்புதமான 
சுவிசேஷ நூலை வசனம்‌ வசனமாகத்‌ தொடர்ந்து ஆய்வு செய்யும்‌ 
இருபத்தேழாம்‌ சிறிய புத்தகத்தை வாசிக்க உங்களைத்‌ தாழ்மையுடன்‌ 
அழைக்கிறேன்‌. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இந்த 





வார்த்தைகளோடு நான்‌ முடிக்கிறேன்‌, “நான்‌ உங்களில்‌ அன்பாயிருந்தது 





போல நீங்களும்‌ ஒருவரிவொருவர்‌ அன்பாயிருங்கள்‌ என்கிற புதிதான 





கட்டளையை உங்களுக்குக்‌ கொடுக்கிறேன்‌” (யோவான்‌ 13 : 34). 


80 


81 


வேத பாடசாலை 


யோவான்‌ எழுதிய சுவிசேஷம்‌ 


அதிகாரங்கள்‌ 11 - 13 


பகுதி 4 


ஒரு புதிய 


கட்டளை 


26 


அத்தியாயம்‌ ஒன்று 
“தீர்க்கமுடியாத மிகக்‌ கடினமான 
வாழ்வின்‌ பிரச்சனைகள்‌ 
(யோவான்‌ 11: 1- 16) 


அத்தியாயம்‌ இரண்டு 


மறுமொழி அளித்தலும்‌ உறவு கொள்ளுதலும்‌ 
(யோவான்‌ 11: 17 - 32) 


போவான்‌ எழுதிய சுவிசேஷம்‌ 


அதிகாரங்கள்‌ 11 - 13 


பகுதி 4 


ஒரு புதிய கட்டளை 


